ரோமருக்கு எழுதின நிருபம்‌ 
வசனம்‌ வசனமாக 
(பாகம்‌ 4) 


ரோமர்‌ 12-16 


வேத பாடசாலை 
67, பராக்கா ரோடு 
கீழ்ப்பாக்கம்‌ 


சென்னை - 600 010 


The Book of Romans (Ch. 12-16) 
Booklet - 32 
Tamil 


© IBL 2003 


Cover Credit : Cynthia Kingston 
Printed by 


For additional booklets write to: 
India Bible Literature, 

67, Beracah Road, Kilpauk, 
Chennai - 600 010. 


Ph: 26425166 Fax: 26428298 
E-mail: ibl.maa@iblchennai.org 


ரோமருக்குப்‌ பவுல்‌ எழுதிய நிருபத்தை வசனம்‌ வசனமாக 
விளக்கும்‌ நான்கு நூல்களின்‌ தொகுப்பில்‌ இது நான்காவது நூலாகும்‌. 
எங்கள்‌ வானொலி நிகழ்ச்சிகளைக்‌ கேட்பவர்களுக்காக இந்த நூல்கள்‌ 
தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிருபத்தின்‌ விளக்கவுரையைத்‌ 
துவக்கத்திலிருந்து நீங்கள்‌ படிக்க விரும்பினால்‌, இந்தத்‌ தொகுதியின்‌ 
முதல்‌ மூன்று நூல்களையும்‌ நீங்கள்‌ படிக்க வேண்டும்‌. எங்களோடு 
தொடர்புகொண்டால்‌ அந்த நூல்களை உங்களுக்கு அனுப்பிவைப்போம்‌. 











அத்தியாயம்‌ ஒன்று 
“அப்படியானால்‌ என்ன?” 
(12:1-21) 
இந்த நிருபத்தின்‌ பன்னிரண்டாம்‌ அதிகாரத்தின்‌ விளக்கவுரையை 
நாம்‌ இப்போது பார்க்கிறோம்‌. இந்த அதிகாரம்‌ துவக்கத்திலேயே 
குறிப்பிடும்‌ விசுவாசம்‌ மற்றும்‌ ஒப்படைப்பைப்‌ பற்றிய அழைப்பை, 
பதினோராவது அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ பவுல்‌ கொடுக்கும்‌ 
மேன்மையான ஆசீர்வாத ஜெபத்திலிருந்து ஒருபோதும்‌ பிரிக்கக்கூடாது. 








“ஆ! தேவனுடைய ஐசுவரியம்‌, ஞானம்‌, அறிவு என்பவைகளின்‌ 
ஆழம்‌ எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாயத்தீர்ப்புகள்‌ 
அளவிடப்படாதவைகள்‌, அவருடைய வழிகள்‌ ஆராயப்படாதவைகள்‌! 
கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன்‌ யார்‌? அவருக்கு ஆலோசனைக்‌ 
காரனாயிருந்தவன்‌ யார்‌? தனக்குப்‌ பதில்‌ கிடைக்கும்படிக்கு முந்தி 
அவருக்கு ஒன்றைக்‌ கொடுத்தவன்‌ யார்‌? சகலமும்‌ அவராலும்‌ அவர்‌ 
மூலமாயும்‌ அவருக்காகவும்‌ இருக்கிறது; அவருக்கே என்றென்றைக்கும்‌ 
மகிமையுண்டாவதாக. ஆமென்‌. 


“அப்படியிருக்க, சகோதரரே, நீங்கள்‌ உங்கள்‌ சரீரங்களைப்‌ 
பரிசுத்தமும்‌ தேவனுக்குப்‌ பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க 
வேண்டுமென்று, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை 
வேண்டிக்கொள்ளுகிறேன்‌; இதுவே நீங்கள்‌ செய்யத்தக்க புத்தியுள்ள 
ஆராதனை. நீங்கள்‌ இந்தப்‌ பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷந்தரியாமல்‌, 
தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ பரிபூரணமுமான சித்தம்‌ இன்ன 
தென்று பகுத்தறியத்தக்கதாக, உங்கள்‌ மனம்‌ புதிதாகிறதினாலே மறுரூப 
மாகுங்கள்‌'' (11:33-12:2). 





இந்தப்‌ பன்னிரண்டாவது அதிகாரத்தின்‌ முதல்‌ வசனத்தின்‌ 
ஆரம்பத்திலேயே பவுல்‌ ““அப்படியிருக்க'' என்று குறிப்பிடுவதினால்‌, 
3 


இந்த நிருபத்தின்‌ முதலாம்‌ அதிகாரம்‌ பதினேழாம்‌ வசனத்தில்‌ அவர்‌ 
துவங்கிய இறையியல்‌ விளக்கத்தின்‌ மூலமாக அவர்‌ ரோமருக்குப்‌ 
(நமக்கும்கூட) போதித்த அனைத்தையும்‌ இப்போது பொருத்திக்‌ 
காண்பிக்கப்‌ போகிறார்‌ என்பதை நாம்‌ உணர்கிறோம்‌. குறிப்பாக, அவர்‌ 
எட்டாம்‌ அதிகாரம்‌ பதினான்காம்‌ வசனத்தில்‌ துவக்கி, பதினோராம்‌ 
அதிகாரத்தில்‌ ஆவிக்குரியரீதியான ஆசீர்வாதத்தோடு முடித்த விரிவான 
போதனையை நாம்‌ திரும்பிப்‌ பார்க்கும்படி அவர்‌ நமக்கு அறைகூவல்‌ 
விடுக்கிறார்‌. 

பதினோராம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ பவுல்‌ அருமையான 
ஆசியை வழங்கி முடிக்கும்போது, மறுபடியுமாகத்‌ தனது வாசகர்கள்‌ 
தன்னை நோக்கிக்‌ கேள்விகேட்பதாக அவர்‌ கற்பனை செய்துகொள்வது 
போலத்‌ தோன்றுகிறது. '“அப்படியானால்‌ பவுலே, எனக்கு இவை 
எல்லாவற்றின்‌ அர்த்தம்‌ என்ன?'' என்று அவர்கள்‌ கேள்வி கேட்பது 
போல இருக்கிறது. பவுல்‌ ““அப்படியிருக்க'' என்ற வார்த்தையோடு தனது 
நிருபத்தின்‌ இறுதி அதிகாரங்களைத்‌ துவக்குகிறார்‌. முதல்‌ பதினொரு 
அதிகாரங்களிலும்‌ அவர்‌ போதித்த அற்புதமான சத்தியத்தை எவ்வாறு 
தியானரீதியாகவும்‌ செயல்ரீதியாகவும்‌ செயல்படுத்துவது என்பதை இந்த 
அதிகாரங்கள்‌ விவரிக்கின்றன. 

இந்த நிருபத்தின்‌ முதல்‌ பதினொரு அதிகாரங்களிலும்‌ பவுலின்‌ 
சிந்தனைகளை ஆராய்ந்து வந்த நாம்‌ மூன்று கேள்விகளைக்‌ கேட்டு 
அவைகளுக்குப்‌ பதிலளிக்க வேண்டும்‌: “அவர்‌ என்ன கூறினார்‌? அவர்‌ 
கூறியதின்‌ அர்த்தம்‌ என்ன? பிறகு நமக்கு நாமே “எனக்கு இவை 
யனைத்தின்‌ அர்த்தம்‌ என்ன?'' என்று கேட்டுக்கொள்ள வேண்டும்‌. 






































பவுலின்‌ எல்லா நிருபங்களையும்‌ இரண்டு பகுதிகளாகப்‌ 
பிரிக்கலாம்‌: அவர்‌ போதனைகளைக்‌ கொடுக்கும்‌ அதிகாரங்கள்‌, பிறகு 
அவைகளைச்‌ செயல்பூர்வமாக்கிக்‌ காட்டும்‌ அதிகாரங்கள்‌. இந்த 
நிருபத்தில்‌, முதல்‌ பதினொரு அதிகாரங்களும்‌ போதிக்கும்‌ 
அதிகாரங்களாக உள்ளன; அடுத்த ஐந்து அதிகாரங்களில்‌ செயல்படுத்த 
வேண்டியவை கூறப்பட்டிருக்கின்றன. பதினாறாம்‌ அதிகாரம்‌ வாழ்த்துக்‌ 
களால்‌ நிறைந்திருக்கிறது. பல வாசகர்கள்‌ அதைப்‌ படிக்காமல்‌ விட்டு 
விடுகிறார்கள்‌; ஆனால்‌ அந்த அதிகாரமும்‌ இந்த நிருபத்தின்‌ போதனை 
களைச்‌ செயல்படுத்துவதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது என்பதை நாம்‌ 
பார்ப்போம்‌. செயல்பூர்வமாக்கப்படாத சத்தியம்‌ பயனற்றது என்பதைப்‌ 
பவுல்‌ அறிந்திருந்தார்‌. எனவே, அவர்‌ ஏற்கெனவே போதித்த ஆழமான 
நித்திய சத்தியங்களை நமது அன்றாட வாழ்க்கையில்‌ வாழ்ந்து காட்டு 
வதைப்‌ பற்றி சொல்லத்‌ துவங்குகிறார்‌. 
































அவர்‌ ஆசி வழங்கியதைத்‌ தொடர்ந்து, ஒப்படைப்புக்கான 
அழைப்பை விடுக்கிறார்‌. தேவனுக்கு நிபந்தனையில்லாமல்‌ ஒப்புக்‌ 
4 


கொடுக்கக்கூடிய “புத்தியுள்ள ஆராதனையை'' அவர்‌ எதிர்பார்க்கிறார்‌. 
அவர்‌ ஒப்படைப்புக்கான இந்த அழைப்பைக்‌ கொடுப்பதற்கு முந்தைய 
தமது கடைசி வார்த்தைகளில்‌ தேவனே அனைத்துக்கும்‌ மூலமாக 
இருக்கிறார்‌ என்றும்‌, அவரே எல்லாவற்றுக்கும்‌ பின்னால்‌ வல்லமையாக 
இருக்கிறார்‌ என்றும்‌, தேவ மகிமையே அனைத்துக்‌ காரியங்களின்‌ 
நோக்கம்‌ என்றும்‌ எழுதியிருக்கிறார்‌. ஒப்புக்கொடுத்தலைப்‌ பற்றிய இந்த 
இரண்டு வசனங்களில்‌ பவுல்‌ முழுமையானதும்‌ நிபந்தனையில்லாதது 
மான ஒப்புக்கொடுத்தலுக்கு அழைக்கிறார்‌. பவுல்‌ இந்த நிருபத்தில்‌ 
எழுதியுள்ள அனைத்திலும்‌ தேவனுடைய பரிபூரண அறிவும்‌ ஞானமும்‌ 
வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாம்‌ உணரும்போது, இது மட்டுமே ஒரே 
புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கிறது. 

இந்த முதல்‌ இரண்டு வசனங்களும்‌, நமது வாழ்க்கைக்கான 
தேவனுடைய சித்தத்தைக்‌ கண்டு அதன்படி செய்வதற்கான வழியாகவும்‌ 
இருக்கின்றன. “நீ யார்‌?'' என்பது வேதாகமத்தில்‌ தேவன்‌ நம்மிடம்‌ 
கேட்கும்‌ முக்கியமான கேள்விகளில்‌ ஒன்றாகும்‌ (ஆதி. 27:32-34; 
யோவான்‌ 1:22). நாம்‌ ஒரு குறிப்பிட்ட நபராக இருக்கும்படி வடிவமைக்‌ 
கப்பட்டிருக்கிறோம்‌ என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. விழுந்துபோன 
மனிதனிடம்‌ தேவன்‌ முதலில்‌ பேசியபோது இரண்டு கேள்விகளைக்‌ 
கேட்டார்‌. முதல்‌ கேள்வி '“நீ எங்கே இருக்கிறாய்‌?'' என்பதாகும்‌. 
“உனக்கு அறிவித்தவன்‌ யார்‌?'' என்பது இரண்டாவது கேள்வியாகும்‌. 





























நாம்‌ ஒரு குறிப்பிட்ட தனித்தன்மையுள்ளவர்களாக இருக்கும்படி 
வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்பதை இந்தக்‌ கேள்விகள்‌ சுட்டிக்‌ 
காட்டுகின்றன. நாம்‌ எப்போதுமே அந்தத்‌ தனித்துவத்தைக்‌ 
கொண்டவர்களாகவே இருக்கிறோம்‌. நாம்‌ எங்கே எப்படிப்பட்டவர்‌ 
களாக இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்பதைக்‌ 
கண்டுபிடிக்கும்‌ வழிமுறையைப்‌ பவுல்‌ நமக்குப்‌ போதிக்கிறார்‌; நமது 
வாழ்க்கைக்கான தேவனுடைய நன்மையானதும்‌, ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடியதும்‌, பரிபூரணமானதுமான சித்தத்தை எப்படிக்‌ கண்டறிந்து 
அனுபவிப்பது என்பது பற்றிய பல படிகளை அவர்‌ நமக்குக்‌ காட்டுகிறார்‌. 
































தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு நம்முடைய சொந்த சித்தமே 
பெரிய இடையூறாக இருக்கிறது. எனவே, நமது சித்தத்தைத்‌ தேவனுக்கு 
முழுமையாக அர்ப்பணித்து, நம்மை ஜீவ பலியாக அவருக்கு 
ஒப்புக்கொடுப்பதே தேவனுடைய சித்தத்தைக்‌ கண்டறிந்து அதன்படி 
செய்வதற்கு முதல்‌ படியாகும்‌. 
தேவனுடைய மக்களின்‌ பாவங்களுக்காக மிருகங்களைப்‌ 
பலியிடும்படி பழைய ஏற்பாட்டில்‌ கட்டளைகொடுக்கப்பட்டிருக்கிறது. 
இயேசுவானவர்‌ இந்த உலகத்தில்‌ ஊழியத்தைத்‌ துவக்கியபோது, 
5 











யோவான்ஸ்நானன்‌ அவரைத்‌ ““தேவ ஆட்டுக்குட்டி'' என்று அறிமுகம்‌ 
செய்தான்‌ (யோவான்‌ 1:29). பழைய ஏற்பாட்டுப்‌ பலிகள்‌அனைத்தும்‌ 
இவரையே பிரதிநிதித்துவம்‌ செய்தன, இவர்‌ அவைகளை நிறைவேற்றி 
னார்‌. மிருக பலிகள்‌ எல்லாமே மரித்துப்போன பலிகளாகும்‌. பவுல்‌ 
நிபந்தனையில்லாத அர்ப்பணிப்பை ''ஜீவபலி'' என்று குறிப்பிடுகிறார்‌. 
விசுவாசிகள்‌ கிறிஸ்துவுக்காக மரிக்கச்‌ சித்தமாக இருக்க வேண்டும்‌ 
என்பது இதற்கு அர்த்தமல்ல. நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌, நாள்‌ முழுவதும்‌ 
கிறிஸ்துவுக்காக வாழும்படி, அவருக்கான ஜீவபலிகளாக இருக்கும்படி 
அவர்‌ நமக்கு அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. 














நாம்‌ முதலில்‌ தேவனுடைய இரக்கங்களை நினைத்துப்‌ பார்த்து, 
பிறகு நம்மை ஜீவபலிகளாக ''ஒப்புக்கொடுக்க'' வேண்டும்‌. மூல 
மொழியில்‌ இது நமது கைகளை உயர்த்தி, தேவனிடம்‌ சரணடைவதைக்‌ 
குறிக்கிறது. தேவனுடைய இரக்கமே தகுதியான தண்டனையை நாம்‌ 
பெறாமல்‌ தடுக்கிறது. பவுல்‌ முதலாம்‌ அதிகாரத்தில்‌, அனைத்து 
அவபக்திக்கும்‌ அநீதிக்கும்‌ விரோதமாய்‌ தேவகோபம்‌ வெளிப்படுத்தப்‌ 
பட்டிருக்கிறது என்று கூறியிருக்கிறபடியால்‌ (1:18), நாம்‌ அடைய 
வேண்டிய தண்டனையை நமக்குக்‌ கொடுக்காமல்‌ தேவன்‌ தடுத்திருப்‌ 
ப 
@ 
@ 








தற்காக நாம்‌ அவருக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும்‌. நாம்‌ 
£ந்தவித நிபந்தனையுமில்லாமல்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும்‌ 
£ன்பதற்கு பவுல்‌ தேவனுடைய இரக்கங்களைக்‌ காரணமாகக்‌ காட்டு 
கிறார்‌. 














அவர்‌ இந்த வாழ்க்கை முறையைப்‌ ““பரிசுத்தம்‌'' என்று அழைக்‌ 
கிறார்‌; அதாவது ““தேவனுக்குச்‌ சொந்தமான ஒன்று'' என்று அதற்கு 
அர்த்தமாகும்‌. நமக்குச்‌ சொந்தமான ஒன்றை நாம்‌ எப்போதும்‌ எந்த 
வழியிலும்‌ பயன்படுத்த முடியும்‌. நாம்‌ பரிசுத்தமாக இருக்கும்போது, 
நாம்‌ தேவனுடைய உடைமையாக இருக்கிறோம்‌. அவர்‌ தமது 
உடைமையை எந்த நேரத்திலும்‌ எந்த இடத்திலும்‌, எந்த வகையிலும்‌ 
பயன்படுத்த முடியும்‌. நாம்‌ பரிசுத்தத்தோடு, நம்மை ஒப்புக்கொடுத்து, 
கிறிஸ்துவுக்காக ஜீவபலியாக வாழும்போது, தேவனுக்கேற்ற 
வாழ்க்கையைப்‌ பின்பற்றுகிறோம்‌. 











நாம்‌ ஐந்தாம்‌ அதிகாரத்தில்‌ கற்றுக்கொண்டபடி, நம்மை நீதிமான்‌ 
களாக்கத்‌ தேவன்‌ தமது குமாரனின்‌ ஜீவனையே கிரயமாகக்‌ கொடுக்க 
வேண்டியிருந்தபடியால்‌, நாம்‌ விசுவாசத்தினால்‌ அதை ஏற்றுக்கொண்டு, 
நம்மை நேர்மையாக வாழச்‌ செய்யக்கூடிய கிருபைக்குள்‌ பிரவேசிக்க 
வேண்டும்‌. நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ முழு நேரமும்‌ நமது சரீரங்களை 
ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து வாழும்‌ புத்தியுள்ள 
ஆராதனையில்‌ ஈடுபட வேண்டுமென்று பவுல்‌ அழைக்கிறார்‌. 








6 


யூதர்களைப்‌ பொருத்தமட்டில்‌, ஆராதனையும்‌ பலியும்‌ பிரிக்க 
முடியாதவையாக இருந்தன. ஆபிரகாம்‌ தன்‌ மகன்‌ ஈசாக்கைப்‌ பலியிடும்‌ 





படி மோரியா மலைமீது ஏறும்போது, தன்னோடுகூட வந்த சேவகர்‌ 
களிடம்‌ “நீங்கள்‌ கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள்‌, நானும்‌ 
பிள்ளையாண்டானும்‌ அவ்விடமட்டும்‌ போய்‌, தொழுதுகொண்டு 
உங்களிடத்துக்குத்‌ திரும்பிவருவோம்‌'' என்று கூறினான்‌ (ஆதி. 22:5). 
ஆபிரகாமின்‌ விசுவாசத்தைக்‌ குறித்து இரண்டு குறிப்புகளை இது நமக்குக்‌ 
கொடுக்கிறது. தானும்‌ தன்‌ குமாரனும்‌ மலையிலிருந்து திரும்பி 
வருவோம்‌ என்பதை அவன்‌ அறிந்திருந்தான்‌. என்றாலும்‌, அவன்‌ 
“தொழுதுகொள்ளுதல்‌”” என்ற வார்த்தையைப்‌ பயன்படுத்திய முறையே 
குறிப்பிடத்‌ தகுந்ததாக இருக்கிறது. தானும்‌ தன்‌ மகனும்‌ ''தொழுது 
கொள்ளச்‌'' செல்வதாக அவன்‌ கூறினான்‌. அவன்‌ தன்‌ மகனை அந்த 
மலையில்‌ பலியிடுவதற்காகவே சென்றான்‌. அப்படியானால்‌ தன்‌ 
மகனைப்‌ பலியிடுவதை அவன்‌ ''தொழுதுகொள்ளுதல்‌'' என்று 
குறிப்பிடுகிறான்‌. 

ஒரு வருடச்‌ சம்பளத்துக்கு இணையான மதிப்பைக்கொண்ட 
பரிமள தைலத்தை ஒரு பெண்‌ இயேசுவானவரின்‌ பாதங்களில்‌ ஊற்றி 
அவரை ஆராதித்தபோது, இந்தப்‌ பணத்தை எளியவர்களுக்குக்‌ 
கொடுத்திருக்கலாம்‌ என்று யூதாஸ்‌ முறுமுறுத்தான்‌. அவள்‌ அதிகக்‌ 
கிரயம்‌ கொடுத்து ஆராதித்தாலும்‌ இயேசுவானவர்‌ அவள்‌ சார்பாகவே 
பேசினார்‌; நமது ஆண்டவரைப்‌ பொருத்தவரையில்‌ ஆராதனையும்‌ 
பலியும்‌ ஒரே கருத்துப்படிவமாகவே இருக்கிறது (யோவான்‌ 12:3-8). 



































“ஆராதனை'' என்பதற்கு நாம்‌ ““மதிப்புள்ளது'' அல்லது “விலை 
மதிப்புள்ளது” என்றும்‌ பொருள்‌ கூறலாம்‌. பவுல்‌ தனது ஆசீர்வாதத்தை 
“ஆ! தேவனுடைய ஐசுவரியம்‌...'' என்ற வார்த்தைகளைக்‌ கொண்டு 
துவங்கியிருக்கிறார்‌. இது “தேவனுடைய மதிப்பு என்ன?'' என்ற 
கேள்வியை எழுப்புகிறது. நாம்‌ தேவனுடைய சித்தத்தைக்‌ கண்டறிந்து, 
இந்தப்‌ புத்தியுள்ள ஆராதனையைச்‌ செய்யும்போது இந்தக்‌ கேள்விக்குப்‌ 
பதிலளிக்கிறோம்‌. 

இந்த இரண்டு வசனங்களின்‌ சுருக்கமான பொருளைக்‌ 
கவனியுங்கள்‌. ““தேவனுடைய இரக்கங்களை முழுவதுமாகக்‌ 
காண்கிறவனாக, சகோதரரே, நீங்கள்‌ உங்கள்‌ சரீரங்களை தேவனுக்குப்‌ 
பிரதிஷ்டை செய்யப்பட்டதும்‌, அவரால்‌ ஏற்றுக்கொள்ளப்படக்‌ 
கூடியதுமான ஜீவபலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, புத்தியுள்ள 
ஆராதனையைச்‌ செய்ய வேண்டுமென்று உங்களை வேண்டிக்‌ 
கொள்ளுகிறேன்‌. உங்களைச்‌ சுற்றியுள்ள உலகம்‌ உங்களில்‌ தாக்கம்‌ 
செய்வதை அனுமதியாதிருங்கள்‌. தேவனே உங்கள்‌ இருதயத்தை 
வடிவமைக்கட்டும்‌. அப்போது அவர்‌ திட்டம்‌ உங்கள்‌ நன்மைக்கே 











7 


என்பதை அறிவீர்கள்‌. அது மெய்யான முதிர்ச்சியின்‌ இலக்கை நோக்கி 
உங்களை முன்னேரச்‌ செய்யும்‌'' (12:1-2, ஜே. பி. பிலிப்ஸ்‌). 


தேவனுடைய சித்தத்தை அறிவதற்குப்‌ பவுல்‌ கூறும்‌ வழிமுறையின்‌ 
இரண்டாவது பகுதியில்‌, நாம்‌ இந்த உலகத்துக்கு ஒத்துப்போகக்‌ கூடாது 
என்று எச்சரிக்கிறார்‌. உலகம்‌ நம்மைத்‌ தன்வசம்‌ இழுக்க முயலுகிறது. 
இந்த அழுத்தத்தை நாம்‌ எதிர்க்க வேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 

இந்த இரண்டாவது பகுதியின்‌ ஆழமான அர்த்தத்தைப்‌ புரிந்து 
கொள்ளாத சில விசுவாசிகள்‌ தாங்கள்‌ விசுவாசிகளாவதற்கு முன்னர்‌ 
செய்துவந்த சில உலகப்பிரகாரமான காரியங்களை இப்போது செய்யக்‌ 
கூடாது என்று தடுக்கிறார்கள்‌. ஆனால்‌ பவுல்‌ கூறும்‌ அர்த்தம்‌ நாம்‌ முன்பு 
கொண்டிருந்த உலகப்பிரகாரமான பழக்கங்களைவிட இன்னும்‌ 
ஆழமான காரியங்களைக்‌ குறிக்கிறது. 








பவுல்‌ இந்த எச்சரிப்பை விடுக்கும்போது, நாம்‌ வாழும்‌ இந்த உலகக்‌ 
கலாச்சாரத்தின்‌ பொருள்மயமான மதிப்பீடுகள்‌ மற்றும்‌ முன்னுரிமை 
களின்படி வாழும்‌ வாழ்க்கைமுறையைத்‌ தனது கருத்தில்‌ கொண்டி 
ருந்தார்‌. பிலிப்பியருக்கு அவர்‌ எழுதிய நிருபத்தில்‌, அவர்‌ கிறிஸ்துவைச்‌ 
சந்திப்பதற்கு முன்பும்‌ பின்பும்‌ எவ்வாறு தன்னுடை.ய முன்னுரிமைகளில்‌ 
மாற்றம்‌ ஏற்பட்டிருக்கிறது என்பதைக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. “எனது 
வாஞ்சைகளும்‌ மதிப்பீடுகளும்‌ மாறியிருக்கின்றன'' என்பதே அவர்‌ 
கூறியவைகளின்‌ சாராம்சமாகும்‌ (பிலி. 3:7-11). 














நமது வாழ்க்கைக்கான தேவனுடைய சித்தம்பற்றிப்‌ பவுல்‌ கூறும்‌ 
வழிமுறையின்‌ மூன்றாவது பகுதி, நமது மனதை முற்றிலும்‌ புதிதாக்கும்‌ 
அந்த மாற்றத்தை அனுபவிக்க வேண்டும்‌ என்ற அவருடைய 
போதனையாகும்‌. அதாவது, நாம்‌ ஒப்படைப்போடு, அவருடைய 
மதிப்பீடுகளுக்கும்‌, அவருடைய குமாரனின்‌ சாயலுக்கும்‌ ஒத்துப்போக 
வேண்டும்‌ என்பது பவுல்‌ கூறும்‌ வழியாகும்‌. அப்போது பவுல்‌ 
இயேசுவானவர்‌ தன்னைச்‌ சந்தித்தபோது கேட்ட கேள்விக்குரிய பதிலை 
நம்மால்‌ கண்டுகொள்ள முடியும்‌: “ஆண்டவரே, நான்‌ என்ன செய்யச்‌ 
சித்தமாயிருக்கிறீர்‌' (அப்‌. 9:6). 

பவுல்‌ அப்போஸ்தலன்‌ நேரடியாக ஆவிக்குரிய வரங்களைக்‌ 
குறித்த விவாதத்துக்குச்‌ செல்லும்போதும்‌, இந்தக்‌ கருப்பொருளை 
மாற்றிவிடவில்லை. நாம்‌ நமது ஆவிக்குரிய வரங்களைக்‌ கண்டறிந்து, 
அவைகளைத்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுப்போமானால்‌, அந்த 
ஆவிக்குரிய ஒழுக்கம்‌ அவருடைய நன்மையான, ஏற்றுக்கொள்ளக்‌ 
கூடிய, பரிபூரணமான சித்தத்தின்‌ மையத்துக்கு நம்மை வழிநடத்திச்‌ 
செல்லும்‌ என்பதே அவருடைய தர்க்கமாகும்‌. “அல்லாமலும்‌, எனக்கு 
அருளப்பட்ட கிருபையினாலே நான்‌ சொல்லுகிறதாவது; உங்களில்‌ 
8 









































எவனானாலும்‌ தன்னைக்‌ குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி 
எண்ணாமல்‌, அவனவனுக்கு தேவன்‌ பகிர்ந்த விசுவாச அளவின்படி யே, 
தெளிந்த எண்ணமுள்ளவனாய்‌ எண்ண வேண்டும்‌. ஏனெனில்‌, நமக்கு 
ஓரே சரீரத்திலே அநேக அவயவங்களிருந்தும்‌, எல்லா அவயவங் 
களுக்கும்‌ ஒரே தொழில்‌ இராததுபோல, அநேகராகிய நாமும்‌ 
கிறிஸ்துவுக்குள்‌ ஒரே சரீரமாயிருக்க, ஒருவருக்கொருவர்‌ 
அவயவங்களாயிருக்கிறோம்‌. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே 
நாம்‌ வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியினாலே, நம்மில்‌ 
தீர்க்கதரிசனஞ்‌ சொல்லுகிற வரத்தையுடையவன்‌ விசுவாசப்‌ 
பிரமாணத்துக்கேற்றதாகச்‌ சொல்லக்கடவன்‌'' (வச. 3-6). 

பவுல்‌ தனது துவக்க வாசகத்தில்‌, இந்த நிருபத்தின்‌ எல்லாப்‌ 
போதனைகளையும்‌ முதலாவதாக நமக்கு நாமே பொருத்திக்‌ காண 
வேண்டுமென்ற தெளிவான அறிவுரையைக்‌ கொடுக்கிறார்‌. “உங்களில்‌ 
எவனானாலும்‌ தன்னைக்‌ குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி 
எண்ணாமல்‌'' என்று அவர்‌ கூறும்போது, ““விசுவாசிகளாகிய நாம்‌ 








நம்மைக்‌ குறித்து எப்படி எண்ண வேண்டும்‌?'' என்ற கேள்வியை 
எழுப்புகிறார்‌. நம்மைக்‌ குறித்து நினைப்பதற்குச்‌ சரியான வழியைப்‌ பற்றி 
வேதாகமம்‌ என்ன சொல்லுகிறது? 








வனாந்தரத்தில்‌ யோவான்ஸ்நானனிடம்‌ அனுப்பப்பட்ட ஒரு 
குழுவினர்‌ ''உம்மைக்‌ குறித்து என்ன சொல்லுகிறீர்‌?'' என்று கேட்டார்‌ 
கள்‌ (யோவான்‌ 1:22). இயேசுவானவர்‌ இவனைப்‌ பற்றி ““ஸ்திரீகளிடத்‌ 
தில்‌ பிறந்தவர்களில்‌ பெரிய தீர்க்கதரிசி'' என்று சொல்லியிருக்கிறார்‌ 
(லூக்கா 7:28; மத்‌. 11:11). யோவான்ஸ்நானன்‌ இந்தக்‌ கேள்விக்குப்‌ 
பதில்‌ சொன்ன வகையில்‌ அவன்‌ ஏன்‌ பெரியவனாக இருக்கிறான்‌ 
என்பதைப்‌ புரிந்துகொள்கிறோம்‌. அவன்‌ கூறிய பதிலின்‌ சாராம்சம்‌ 
அவன்‌ தேவனுடைய சித்தப்படி அங்கே அப்படி வைக்கப்பட்டிருக்‌ 
கிறான்‌ என்பதாகும்‌. அதாவது, அவன்‌ தனது வாழ்க்கைக்கான 
தேவனுடைய நன்மையானதும்‌ பரிபூரணமானதுமான சித்தப்படி 
செயல்பட்டுக்கொண்டிருக்கிறான்‌. உங்களைப்‌ பற்றி நீங்கள்‌ என்ன 
சொல்லுகிறீர்கள்‌? இந்தக்‌ கேள்விக்கு நாம்‌ சரியான பதிலைப்‌ 
பெற்றிருப்பது மிகவும்‌ முக்கியமானதாகும்‌. 

நாம்‌ ““சுயம்‌'' என்ற வேதாகமக்‌ கருத்துப்படிவத்தை வேதாகமம்‌ 
“மாம்சம்‌'' என்று குறிப்பிடுவதோடுகூடக்‌ குழப்பிக்‌ கொள்ளக்‌ கூடாது. 



































மாம்சம்‌ என்பது “தேவனுடைய உதவியைப்‌ பெறாத மானிட இயல்பு'' 

என்று ஒரு வேதாகம வல்லுநர்‌ கூறியிருக்கிறார்‌. '“மாம்சத்தினால்‌ 

உங்களை ஏவி, உங்களை அடிமைப்படுத்த முடியும்‌. ஆனால்‌ மாம்சம்‌ 

ஏவி, அடிமைப்படுத்தும்‌ 'நீங்கள்‌' மாம்சம்‌ அல்ல'' என்று மற்றொரு 

வல்லுநர்‌ எழுதியிருக்கிறார்‌. பவுல்‌ இங்கே சுயத்தைக்‌ குறிக்கும்‌ 
9 








““தன்னை'' என்ற சொல்லைப்‌ பயன்படுத்தும்போது, அவர்‌ ““மாம்சம்‌'', 
“உள்ளான மனுஷன்‌'' அல்லது “பழைய இயல்பு'' இவைகளைக்‌ 
குறிக்கவில்லை. 


முழு வேதாகமத்திலும்‌ சொற்கள்‌ பயன்படுத்தப்படும்‌ முறையை 
நாம்‌ ஆராய்வோமானால்‌, ''தன்னை'' அல்லது ''தங்களை'' என்று 
கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்‌ சுயத்தைக்‌ 
குறிக்கும்‌ சொற்களை இயேசுவானவரும்‌ பவுலுமே அதிகமாகப்‌ பயன்‌ 
படுத்தியிருப்பதைக்‌ காணலாம்‌. ஆனால்‌ ஒருபோதும்‌ அதை அவர்கள்‌ 
சாதாரணமாகப்‌ பயன்படுத்தவில்லை. அப்படிப்பட்டதொரு ஆய்வை 





நான்‌ மேற்கொண்டிருக்கி 


தொகுத்துக்‌ கூறுவதற்கு 





சொற்களை 


ப்‌ புதிய ஏற்பா 


றேன்‌. அந்‌ 
முன்பாக, 
ட்டில்‌ பயன்‌ 


த ஆய்வின்‌ முடிவுகளை 


நான்‌ 


படுத்தும்‌ 





£து திட்டவட்‌ 


பவுலும்‌ மற்றவர்களும்‌ இந்தச்‌ 


டமாக 














எதைக்‌ குறிப்பிட்டார்கள்‌ என்பதை நாம்‌ தெரிந்துகொள்ள வேண்டும்‌. 











வேதாகமத்தில்‌ மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும்‌ ““சுயத்தைப்‌'' 
பற்றிய கருத்துப்‌ படிவத்தின்‌ அர்த்தம்‌: “தேவனால்‌ சிருஷ்டிக்கப்பட்டு 
கொடுக்கப்பட்ட தனித்தன்மை, மற்ற நபர்களிலிருந்து ஒருவரை வேறு 
படுத்திக்‌ காட்டும்‌ தனித்துவம்‌'' என்பதாகும்‌. இந்தச்‌ சொல்‌ அதன்‌ 
அனைத்து வடிவங்களிலும்‌ தனித்துவத்தை வலியுறுத்துகிறது. தேவன்‌ 
ஒவ்வொரு மனிதரையும்‌ வெவ்வேறாகவே படைத்திருக்கிறார்‌ என்று 
வேதாகமம்‌ தொடர்ந்து போதிக்கிறது. இப்போது இந்தக்‌ கருத்துப்‌ படிவம்‌ 
இயேசுவானவர்‌ மற்றும்‌ பவுலின்‌ போதனைகளில்‌ எவ்வாறு பயன்‌ 








படுத்தப்பட்டிருக்கிறது என்பதைப்‌ பார்ப்போம்‌. 





கெட்டகுமாரனைப்‌ பற்றி இயேசுவானவர்‌ சொன்ன உவமைக்‌ 
கதையில்‌, அவன்‌ தனது கெட்ட வழிகளால்‌ இறுதியாகப்‌ பன்றிகளின்‌ 
கொட்டிலுக்கு வந்து சேர்ந்தபோது, தான்‌ ஒரு பன்றியல்ல என்பதை 
உணர்கிறான்‌. அவன்‌ பன்றிகளின்‌ கொட்டிலில்‌ இருந்தாலும்‌, பன்றி 
களுக்குக்‌ கிடைக்கும்‌ உணவு தனக்குக்‌ கிடைக்காதா என்று நினைத்தாலும்‌ 
அவன்‌ பன்றியல்ல; அவன்‌ ஒரு குமாரன்‌; அவன்‌ பன்றிகளின்‌ 
கொட்டிலுக்குச்‌ சொந்தமானவன்‌ அல்ல. அவன்‌ தன்னுடைய 
தகப்பனின்‌ வீட்டுக்குச்‌ சொந்தமானவன்‌. அவன்‌அந்தப்‌ பன்றிகளின்‌ 
கொட்டிலை விட்டுவிட்டுத்‌ தன்‌ தகப்பனிடமும்‌ தகப்பன்‌ வீட்டுக்கும்‌ 
திரும்பும்படி தீர்மானிக்கிறான்‌. அந்தக்‌ கெட்ட குமாரனின்‌ தீர்மானத்தை 
இயேசுவானவர்‌ ““அவனுக்குப்‌ புத்தி தெளிந்தபோது'' என்று குறிப்பிடு 
கிறார்‌ (லூக்கா 15:17), அதாவது அவன்‌ தனது சுயத்தை, அதாவது தான்‌ 
யார்‌ என்பதை உணர்ந்தான்‌. அவன்‌ யாராக இருக்கும்படி பிறந்தானோ 
அவனாக இருக்கும்படி தனது தகப்பனுடைய அன்புக்கும்‌ அவருடைய 
வீட்டுக்கும்‌ திரும்பும்படி தீர்மானிக்கிறான்‌. 

10 






































பவுல்‌ அப்போஸ்தலன்‌ தனது விசுவாச குமாரனாகிய தீமோத்தேயு 
வுக்கு எழுதிய ஒரு நிருபத்தில்‌ கடினமான ஒரு நபருக்கு எப்படி அவன்‌ 
ஆலோசனை கூறவேண்டும்‌ என்பதைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌. அவர்‌ 
தீமோத்தேயுவை ' “கர்த்தருடைய ஊழியக்காரன்‌” என்று குறிப்பிடுகிறார்‌. 
அப்படிப்பட்ட கடினமான நபர்களை அவர்‌ ““எதிர்பேசுகிறவர்கள்‌”' 
என்று குறிப்பிடுகிறார்‌. அப்படிப்பட்ட நபர்‌ பிசாசின்‌ கண்ணியிலிருந்து 
“தன்னை விடுவித்துக்கொள்ளும்படியாக'' தீமோத்தேயு அவனுக்கு 
ஆலோசனை கூறவேண்டுமென்பதே பவுலின்‌ அறிவுரையாகும்‌. 
அப்படிப்பட்ட நபர்‌ பிசாசினால்‌ பிடிக்கப்பட்டிருக்கிறான்‌ (2 தீமோ. 
2:23-26). 
































சாந்தம்‌, நீடியபொறுமை, தயவு என்னும்‌ ஆவிக்குரிய கனியைக்‌ 
கொண்டு இவ்வாறு தங்களைத்‌ தாங்களே எதிர்த்துக்கொண்டிருக்கும்‌ 
நபர்களைச்‌ சந்திக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. அப்போது 
அவர்களுக்கு ஆலோசனை கூறும்‌ வாய்ப்பைத்‌ தீமோத்தேயு பெற 
முடியும்‌. தேவன்‌ அவர்களுக்கு மனந்திரும்புதலின்‌ ஆவியைக்‌ 
கொடுப்பாரானால்‌, தீமோத்தேயு அவர்களுக்குக்‌ கூறும்‌ சத்தியத்தை 
அவர்கள்‌ ஏற்றுக்கொள்வார்களானால்‌, அவர்களை அடிமைகளாகப்‌ 
பிடித்துவைத்திருக்கும்‌ பிசாசின்‌ கண்ணியிலிருந்து அவர்கள்‌ தங்களை 
விடுவித்துக்கொள்ள முடியும்‌. பிரச்சினைக்குரிய அந்த நபர்‌ முதலில்‌ 
தன்னைத்தானே எதிர்த்துக்கொண்டிருக்கிறான்‌ என்றும்‌, பிறகு தன்னை 
விடுவித்துக்கொள்கிறான்‌ என்றும்‌ பவுல்‌ விவரிப்பதே ஆலோசனை 
கூறுதல்‌ பற்றிய இந்த அறிவுரையின்‌ முக்கியமான காரியமாகும்‌. 











கொரிந்தியர்களில்‌ சிலர்‌ தங்களைக்‌ குறித்துச்‌ சரியான சிந்தனை 
கொண்டிருக்கவில்லை என்று பவுல்‌ அவர்களுக்கு எழுதிய நிருபத்தில்‌ 
குறிப்பிடுகிறார்‌. “அவர்கள்‌ தங்களைக்‌ கொண்டு தங்களை அளந்து 
கொண்டு, தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டுக்கொள்கிறார்கள்‌.'' இந்த 
இரண்டு வழிகளிலும்‌ அவர்கள்‌ தங்களைப்‌ பற்றி நினைக்கும்போது 
அவர்கள்‌ புத்திமான்களல்ல என்று பவுல்‌ கூறுகிறார்‌ (2 கொரி. 10:12). 
நம்மைக்‌ கொண்டு நம்மை நாமே அளக்கக்கூடாது. நம்மை மற்றவர்‌ 
களோடும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்த்துக்கொள்ளக்‌ கூடாது. தேவன்‌ மற்றவர்‌ 
களுக்காகத்‌ திட்டமிட்டிருப்பவைகளோடு நம்மை ஒப்பிட்டுக்‌ கொள்ளும்‌ 
போது, அவர்‌ நமக்காகத்‌ திட்டமிட்டிருக்கும்‌ தனிச்சிறப்பை அல்லது 
தனித்துவத்தை நம்மால்‌ கண்டுகொள்ள முடியாது. 




















நம்மை நாமே மற்றவர்களோடு ஒப்பிட்டுக்கொள்ளக்‌ கூடாது 


என்று பவுல்‌ எழுதும்போது, 
ஒத்துப்‌ போகிறார்‌. யோவா 
பேதுரு எப்படி மரிக்கப்‌ போ 








அவர்‌ இயேசுவானவரின்‌ போதனைக்கு 
ன்‌ சுவிசேஷத்தின்‌ கடைசி அதிகாரத்தில்‌ 
கிறான்‌ என்று இயேசுவானவர்‌ அவனிடம்‌ 


11 





கூறுவதை நாம்‌ பார்க்கிறோம்‌. பேதுருவோ பின்னாலிருந்த 
யோவானைச்‌ சுட்டிக்காட்டி ''ஆண்டவரே, இவன்‌ காரியம்‌ என்ன?'' 
என்று கேட்டான்‌. யோவானைக்‌ குறித்த தமது திட்டம்‌ பேதுருவின்‌ 
காரியமல்ல என்ற ரீதியில்‌ இயேசுவானவர்‌ அவனுக்குப்‌ பதிலளித்தார்‌ 
(யோவான்‌ 21:21, 22). 





நம்மைக்கொண்டே நம்மை அளப்பதும்‌, மற்றவர்களோடு நம்மை 
ஒப்பிட்டுப்‌ பார்ப்பதும்‌ தவறு என்றால்‌, நம்மை நாமே எப்படி அளந்து 
கொள்ள வேண்டும்‌? ''உன்னைக்‌ குறித்தும்‌ உபதேசத்தைக்‌ குறித்தும்‌ 
எச்சரிக்கையாயிரு'' என்று பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு ஆலோசனை 
கூறும்போது, இந்தக்‌ கேள்விக்கான பதிலையும்‌ அவர்‌ கொடுக்கிறார்‌ 
| தீமோ. 4:16). தீமோத்தேயு தன்மீது கவனமாக இருக்க வேண்டும்‌ 
ன்பதே a கிரேக்கச்‌ சொற்களின்‌ அர்த்தமாகும்‌. அவன்‌ 
ப்போதுமே தேவனுடைய வார்த்தையைக்‌ கொண்டு தன்னை அளந்து 
£ர்க்க வேண்டும்‌. தீமோத்தேயு தனது வாழ்க்கையில்‌ வேதவசனங்களில்‌ 
லைகொண்டிருப்பானானால்‌, தொடர்ந்து வேதவசனங்களைத்‌ தனது 
£ழ்க்கையில்‌ செயல்படுத்துவானானால்‌, அவன்‌ தன்னைத்தானே 
ரட்சித்துக்கொள்வது மட்டுமின்றி தனது உபதேசத்தைக்‌ கேட்பவர்‌ 
ளையும்‌ இரட்சித்துக்கொள்வான்‌. 





























2502 


9 


நாம்‌ தேவனிடத்தில்‌ நமது முழு இருதயத்தோடும்‌ அன்புகூர 
வேண்டும்‌ என்றும்‌, நம்மைப்‌ போலப்‌ பிறரிடம்‌ அன்புகூர வேண்டும்‌ 
என்றும்‌ இயேசுவானவர்‌ போதிக்கிறார்‌ (மத்‌. 22:35-40). நாம்‌ 
தேவனிடத்தில்‌ முழுமையாக அன்புகூர வேண்டும்‌, நிபந்தனை 
யில்லாமல்‌ பிறரிடம்‌ அன்புகூர வேண்டும்‌, சரியான வகையில்‌ நம்மை 
நாமே நேசிக்க வேண்டும்‌ என்பதே இயேசுவானவர்‌ கூறியதின்‌ 
சாராம்சமாகும்‌. நம்மை நாமே அதிகமாக நேசிக்க வேண்டும்‌ என்றும்‌, 
கண்ணாடி முன்னால்‌ நிற்கும்போதெல்லாம்‌ நம்மை நாமே போற்றிக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ இதற்கு அர்த்தமல்ல. தேவன்‌ நேசிப்பதை 
நாம்‌ நேசிக்க வேண்டும்‌ என்பதே இதன்‌ அர்த்தமாகும்‌. தேவன்‌ நம்மிடம்‌ 
நிபந்தனையில்லாமல்‌ அன்புகூருகிறார்‌. நாம்‌ கிறிஸ்துவோடுகூட 
நடக்கும்‌ போது ஒரு புதிய சிருஷ்டியாக ஆகிக்கொண்டிருக்கிறோமே, 
அந்தப்‌ புதிய சிருஷ்டியை நாம்‌ நேசிக்க வேண்டும்‌. 


























தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனச்சாட்சிக்கும்‌ 
எங்களை உத்தமரென்று விளங்கப்பண்ணுகிறோம்‌'' என்று பவுல்‌ 
கொரிந்தியருக்கும்‌ நமக்கும்‌ கூறும்போது, அவர்‌ இதே பின்னணியில்‌ 
சிந்திக்கிறார்‌ (2 கொரி. 4:2). நமது வாழ்க்கையில்‌ இயேசுவானவர்‌ 
செய்திருப்பதை மக்கள்‌ காணும்போது அவர்கள்‌ தேவனுடைய 
செய்கையைக்‌ காண்கிறார்கள்‌ (எபே. 2:10). இந்த அற்புதத்துக்கு நாம்‌ 


12 





சாட்சியாக இருக்கும்போது, “இயேசுவானவர்‌ எனக்குச்‌ 
செய்திருப்பதைப்‌ பற்றி நீங்கள்‌ என்ன நினைக்கிறீர்கள்‌? இது அற்புதம்‌ 
அல்லவா?'' என்று கேட்கும்படியாக நடந்துகொள்ள வேண்டும்‌. 





நம்மை நாமே வெறுக்க வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ 
போதிக்கிறார்‌. என்றாலும்‌ சுயத்தை வெறுப்பது குறித்த இதே போதனை 
யின்‌ பின்னணியில்‌ அவர்‌ “மனுஷன்‌ உலகம்‌ முழுவதையும்‌ ஆதாயப்‌ 
படுத்திக்கொண்டாலும்‌, தன்னைத்தான்‌ கெடுத்து நஷ்டப்படுத்தினால்‌ 
அவனுக்கு லாபம்‌ என்ன?'' என்றும்‌ கேட்கிறார்‌. நாம்‌ எதைச்‌ செய்தாலும்‌ 
நம்மை நாமே கெடுத்துக்‌ கொள்ளக்கூடாது, எதற்கு ஈடாகவும்‌ நம்மைக்‌ 
கொடுக்கக்‌ கூடாது என்பதே அவருடைய தெளிவான போதனையாகும்‌ 
(லூக்கா 9:23-25). மனுஷன்‌ தன்‌ ஜீவனுக்கு ஈடாக என்னத்தைக்‌ 
கொடுப்பான்‌?'' என்றும்‌ அவர்‌ கேட்டிருக்கிறார்‌. “ஒரு கோப்பைக்‌ கூழ்‌'' 
என்றுகூட வேதாகமத்திலிருந்து இதற்குப்‌ பதிலைக்‌ கூறலாம்‌. ஏசா ஒரு 
கோப்பைக்‌ கூழுக்காகத்‌ தனது சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபுக்கு 
விற்றுப்போட்டபோது, இந்தப்‌ போதனையின்‌ பழைய ஏற்பாட்டு 
எடுத்துக்காட்டை நாம்‌ பார்க்கிறோம்‌ (ஆதி. 25:29-34) 





நம்மைக்‌ குறித்து நாம்‌ எப்படி எண்ண வேண்டும்‌ என்பதற்கான சில 
வேதாகம எடுத்துக்காட்டுகளைப்‌ பார்த்தோம்‌. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து 
ரிசுத்த ஆவியானவரின்‌ மூலமாகத்‌ தமது மக்களுக்குக்‌ கொடுக்கும்‌ 
ஆவிக்குரிய வரங்களைப்‌ பற்றித்‌ தேவன்‌ தமது கிருபையினால்‌ தனக்கு 
அருளிய சில கருத்துக்களைப்‌ பகிர்ந்துகொள்ளுவதாகக்‌ கூறி, நம்மைப்‌ 
ற்றி நாம்‌ எப்படி எண்ண வேண்டும்‌ என்ற தனது போதனையைப்‌ பவுல்‌ 
துவக்குகிறார்‌. “நான்‌ இருக்கிறது தேவகிருபையினாலே இருக்கிறேன்‌'' 
என்று அவர்‌ கூறியிருக்கிறார்‌ (1 கொரி. 15:10). நமது ஆவிக்குரிய 
வரங்கள்‌ நமக்கான தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ பரிபூரணமு 
மான சித்தம்‌ என்ன என்பதை அறியும்படி நம்மை வழிநடத்தும்‌ என்று 
பவுல்‌ விசுவாசிக்கிறபடியால்‌ ஆவிக்குரிய வரங்களைப்பற்றிய 
போதனையை அவர்‌ இங்கே கொடுத்திருக்கிறார்‌. நிபந்தனையில்லாமல்‌ 
ஒப்புக்கொடுத்தல்‌, மனம்‌ புதிதாகிறதினாலே மறுரூபமாகுதல்‌, பரிசுத்த 
ஜீவியம்‌, நமது ஆவிக்குரிய வரங்களைக்‌ கண்டுகொள்ளுதல்‌ இவை 
வாழ்க்கையை வரையறை செய்யும்‌ தேவனுடைய கேள்விகளுக்குச்‌ 
சரியான பதிலைப்‌ பெறும்‌ இடத்துக்கு நம்மைக்‌ கொண்டுசெல்லும்‌. நாம்‌ 
எப்படிப்பட்டவர்களாக, எங்கே இருக்க வேண்டுமென்று தேவன்‌ 
விரும்புவதை அது நமக்குக்‌ காட்டும்‌. 






































பவுலைப்‌ பொருத்தவரையில்‌, ஆவிக்குரிய வரங்கள்‌ 
தேவனுடைய கிருபையின்‌ வெளிப்பாடுகளாக இருக்கின்றன. ''சுயம்‌'' 
என்பதற்குரிய நம்முடைய வரையறைக்கும்‌ , நம்மைப்‌ பற்றி நாம்‌ எப்படி 


13 


எண்ண வேண்டும்‌ என்பதைப்‌ பற்றிய அவருடைய போதனைக்கும்‌ 
பொருத்தமாக தேவ கிருபையினால்‌ வரும்‌ இந்த வரங்களும்‌ வேறுபடு 
கின்றன. ஒரு சபையிலுள்ள விசுவாசிகளுக்கு வரங்கள்‌ கொடுக்கப்படும்‌ 
போது, அவர்களுடைய வரங்கள்‌ வேறுபட்டிருக்கும்‌; இது அவர்களை 
ஒருவர்‌ மற்றவரிடமிருந்து வேறுபடுத்திக்‌ காட்டுகிறது. வரங்களைப்‌ 
பெற்றுள்ள சபையைக்‌ கவனிக்கும்போது, அதன்‌ தனிப்பட்ட உறுப்பினர்‌, 








கள்‌ வரங்களில்‌ வேறுபட்டிருப்பதைக்‌ கண்டு வியப்படைவோம்‌. 





நம்மில்‌ இருவர்‌ ஒன்றுபோல இருப்போமானால்‌, அதில்‌ ஒருவர்‌ 
தேவையில்லாதவர்‌ என்பதைத்‌ தேவன்‌ அறிவார்‌. எனவே அவர்‌ 





ஒவ்வொரு விசுவாசிக்கும்‌ தனித்தன்மையைக்‌ கொடுத்திருக்கிறார்‌. அது 
அவரை மற்ற விசுவாசிகளிடமிருந்து பிரித்துக்‌ காட்டுகிறது. எனவே நாம்‌ 
ஒவ்வொருவரும்‌ தேவையானவர்களாக இருக்கிறோம்‌. எவரும்‌ 
அனைத்து ஆவிக்குரிய வரங்களையும்‌ பெற்றிருப்பதில்லை. எனவே 
நாம்‌ பெற்றிராத வரங்களைப்‌ பெற்றுள்ள விசுவாசிகள்‌ இல்லாமல்‌ நாம்‌ 
முழுமையடையாதவர்களாகவே இருக்கிறோம்‌. 





ஒரு உள்ளூர்‌ சபைக்கு வரங்கள்‌ கொடுக்கப்படும்‌ வழியைப்‌ பவுல்‌ 
விவரிக்கும்போது, அவர்‌ ஐக்கியத்தையும்‌ வலியுறுத்துகிறார்‌. வேறுபடு 
தன்மை மற்றும்‌ ஐக்கியம்‌ என்ற இந்த இரண்டு கொள்கைகளும்‌ ஒன்றுக்‌ 
கொன்று எதிராக இருப்பதுபோலத்‌ தோன்றுகிறபடியால்‌, ஒரு உள்ளூர்‌ 
சபையில்‌ செயல்படும்‌ வரங்களின்‌ இயல்பை விவரிக்கப்‌ பவுல்‌ ஒரு 
சரீரத்தின்‌ உருவகத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌. 


இந்த உலகத்தில்‌ புதிய ஏற்பாட்டு சபையை நிலைநிறுத்திய 
மாபெரும்‌ அப்போஸ்தலன்‌ தனது மற்ற நிருபங்கள்‌ சிலவற்றில்‌ இந்தச்‌ 
சத்தியத்தை முழுமையாகப்‌ பகிர்ந்துகொள்கிறார்‌. நம்மைக்‌ குறித்து நாம்‌ 
எண்ண வேண்டிய பிரகாரமாக எண்ணி, நமது வாழ்க்கைக்கான 
தேவனுடைய சித்தத்துக்கு அவை வழிநடத்தும்‌ என்கிறபடியால்‌ அவர்‌ 
இந்த இடத்தில்‌ ஆவிக்குரிய வரங்களைப்‌ பற்றிய போதனையைக்‌ 
கொடுத்திருக்கிறார்‌. அவர்‌ ஆவிக்குரிய வரங்களின்‌ சில எடுத்துக்‌ 
காட்டுகளைக்‌ குறிப்பிடுகிறார்‌: “நமக்கு அருளப்பட்ட கிருபையின்‌ 
படியே நாம்‌ வெவ்வேறான வரங்களுள்ளவர்களானபடியினாலே, 
நம்மில்‌ தீர்க்கதரிசனஞ்சொல்லுகிற வரத்தையுடையவன்‌ விசுவாசப்‌ 
பிரமாணத்துக்கேற்றதாகச்‌ சொல்லக்கடவன்‌. ஊழியஞ்‌ செய்கிறவன்‌ 
ஊழியத்திலும்‌, போதிக்கிறவன்‌ போதிக்கிறதிலும்‌, புத்திசொல்லுகிறவன்‌ 
புத்திசொல்லுகிறதிலும்‌ தரித்திருக்கக்கடவன்‌; பகிர்ந்துகொடுக்கிறவன்‌ 
வஞ்சனையில்லாமல்‌ கொடுக்கக்கடவன்‌; முதலாளியானவன்‌ 
ஜாக்கிரதையாயிருக்கக்கடவன்‌; இரக்கஞ்செய்கிறவன்‌ உற்சாகத்துடனே 


செய்யக்கடவன்‌'' (வச. 6-8). 



































14 


இந்த மூன்று வசனங்களிலும்‌ அவர்‌ ஆவிக்குரிய வரங்களின்‌ ஏழு 
எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்‌ கூறுகிறார்‌. தீர்க்கதரிசனம்‌ சொல்லுவது 
என்பது தேவனுக்காகப்‌ பேசுவதாகும்‌; தீர்க்கதரிசியின்‌ தலமாகத்‌ தேவன்‌ 
பசுகிறார்‌. இந்தச்‌ சொல்‌ ஒரு கூட்டு வார்த்தையாகும்‌; முன்னால்‌ 
ற்பது'' அல்லது பிரகாசிக்கச்‌ செய்வது'' என்பது இதன்‌ அர்த்தமாகும்‌. 
ர்க்கதரிசிகள்‌ அடிக்கடி சிறப்பான வெளிப்பாடுகளைப்‌ பெற்று 
ரவிருக்கும்‌ காரியங்களை முன்னறிவித்தாலும்‌, முன்னறிவிப்பது 
ட்டுமே அவர்களுடைய ஊழியம்‌ அல்ல. 


ல 





5 £ 





எபிரெய வரலாற்றின்‌ பழைய ஏற்பாட்டுக்‌ கால கட்டத்தில்‌ 
தீர்க்கதரிசிகள்‌ அடிப்படையில்‌ பெரிய பிரசங்கியார்களாக இருந்தார்கள்‌. 
யோவான்ஸ்நானனே அதுவரை பிறந்தவர்களில்‌ பெரிய தீர்க்கதரிசி 
என்று இயேசுவானவர்‌ அறிவித்தார்‌. அவன்‌ ஏசாயாவின்‌ பிரசங்கங்‌ 
களைப்‌ பிரசங்கித்தான்‌. தீர்க்கதரிசனம்‌ கூறும்‌ ஆவிக்குரிய வரம்‌, 
அடிப்படையில்‌ தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கும்‌ வரம்‌ என்றே 
நான்‌ உறுதியாக நினைக்கிறேன்‌. புத்திசொல்லுதல்‌ இந்த வரத்திற்குரிய 
ஒழுங்குமுறையின்‌ ஒரு பகுதியாகும்‌. ஏனென்றால்‌ தீர்க்கதரிசனம்‌ 
அறிவிப்பவர்கள்‌ பெரும்பாலும்‌ தாங்கள்‌ கூறிய தேவனுடைய 
வார்த்தைக்குக்‌ கீழ்ப்படியும்படி விசுவாசிகளுக்குப்‌ புத்திசொல்லு 
கிறார்கள்‌. எந்த வேளையில்‌ தேவன்‌ நம்மூலமாக மற்றொருவரோடு 
பேசினாலும்‌, நாம்‌ தீர்க்கதரிசன வரத்தைச்‌ செயல்படுத்திக்‌ 
கொண்டிருக்கிறோம்‌ என்று அர்த்தமாகும்‌. 











ஊழியம்செய்வது என்பது விரிவான வரம்பற்றிய ஒழுங்கு 
முறையாகும்‌. அது தீர்க்கதரிசனம்‌ கூறுவதோடும்‌ போதிப்பதோடும்‌ 
தொடர்புகொண்டதாக இருக்கலாம்‌. அப்போஸ்தலர்கள்‌ ஜெபம்‌ 
பண்ணுவதற்கும்‌ தேவவசனத்தைப்‌ போதிக்கிற ஊழியத்துக்கும்‌ தங்களை 
ஒப்புக்கொடுத்தார்கள்‌ என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌ (அப்‌. 6:4). தேவ 
வசனத்தைப்‌ போதிக்கிற ஊழியம்‌ என்பது பிரசங்கிப்பதாகவும்‌, 
போதிப்பதாகவும்‌ இருக்கலாம்‌. அல்லது தனிப்பட்ட ஒருவருக்குத்‌ தேவ 
வசனத்தைப்‌ போதிக்கிறதாகவும்‌ இருக்கலாம்‌. இன்று நாம்‌ ஆலோசனை 
கூறுதல்‌ என்று அழைப்பதும்‌ இதைச்‌ சேர்ந்ததாகும்‌. இந்த வரங்கள்‌ 
ஒன்றோடொன்று பின்னிப்‌ பிணைந்து சில ஒழுங்குமுறைகளில்‌ செயல்‌ 
படுகின்றன. நமது ஆவிக்குரிய வரம்‌ எது என்ற பாணியில்‌ நாம்‌ 
சிந்திக்கக்‌ கூடாது. நமது ஆவிக்குரிய வரங்களின்‌ தொகுதி எது என்ற 
ரீதியில்தான்‌ நாம்‌ சிந்திக்க வேண்டும்‌. 























பவுல்‌ ஆவிக்குரிய வரங்களின்‌ ஒழுங்குமுறைகளைப்‌ பற்றித்‌ தான்‌ 
கொரிந்தியருக்கு எழுதியபோதும்‌, எபேசு சபையாருக்கு எழுதிய 
போதும்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌ (1 கொரி. 12:4-11; எபே. 4:11-13). 


15 


பேதுரு தனது முதலாவது நிருபத்தில்‌ ஆவிக்குரிய வரங்களைக்‌ குறித்த 
சில எடுத்துக்காட்டுகளைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ (1 பேதுரு 4:10-11). 
புதிய ஏற்பாட்டில்‌ இந்த வகையில்‌ ஆவிக்குரிய வரங்களைக்‌ குறித்துக்‌ 
குறிப்பிடும்போது, அவை ஒரு பட்டியலாகக்‌ கொடுக்கப்படவில்லை. 
ஆவிக்குரிய வரங்கள்‌ எவ்வாறு காட்சியளிக்கின்றன, அவைகளை 
இனம்கண்டுகொள்ளுவது எவ்வாறு, உள்ளூர்‌ சபையில்‌ அவைகளின்‌ 
செயல்பாடுகள்‌ என்ன என்பதைப்‌ பற்றிச்‌ சில எடுத்துக்காட்டுகள்‌ 
மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆவிக்குரிய வரங்களைப்‌ 
பட்டியலிடும்‌ அனைத்து வேதவசனங்களையும்‌ நீங்கள்‌ ஆய்வு செய்வீர்‌ 
களானால்‌, மொத்தம்‌ இருபத்தொரு வெவ்வேறான வரங்களை நீங்கள்‌ 
காணலாம்‌. 





நமது சபைகளில்‌ விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ காணப்படும்‌ பல 
ஆவிக்குரிய வரங்கள்‌ புதிய ஏற்பாட்டில்‌ பட்டியலிடப்படவில்லை. 
இசையில்‌ தேர்ச்சி பெற்றிருப்பதோடு தொடர்புடைய பல வரங்களை 
நினைத்துப்‌ பாருங்கள்‌. மக்களை விசுவாசத்துக்கும்‌, ஆராதனைக்கும்‌, 
கனிகொடுக்கும்‌ ஊழியத்துக்கும்‌ அழைப்பதில்‌ தேவன்‌ இவைகளைப்‌ 
பயன்படுத்தி வருகிறார்‌. ஆவிக்குரிய வரங்கள்‌ பெரும்பாலும்‌ ஒரு 
தொகுப்பாகவே வருகின்றன. எடுத்துக்காட்டாக, போதிக்கும்‌ வரத்தைப்‌ 
பெற்ற ஒருவர்‌ அறிவு மற்றும்‌ ஞானத்தின்‌ வரங்களையும்‌ பெற்றிருக்‌ 
கிறார்‌. ஏற்கெனவே நான்‌ குறிப்பிட்டபடி புத்திசொல்லுதலோடு தீர்க்க 
தரிசன வரம்‌ சேர்ந்துவருகிறது. 




















பவுல்‌ கொடுப்பதை ஒரு ஆவிக்குரிய வரமாகக்‌ குறிப்பிட்டிருக்‌ 
கிறார்‌. நம்‌ அனைவருக்கும்‌ கொடுப்பது குறித்த சிலாக்கியமும்‌, 
பொறுப்பும்‌, கட்டளையும்‌ உண்டு, என்றாலும்‌, உள்ளூர்‌ சபையிலுள்ள 
சில விசுவாசிகளுக்கு மிகவும்‌ சிறப்பான வழிகளில்‌ கொடுக்கக்கூடிய 
வரம்‌ தேவ கிருபையினால்‌ வழங்கப்பட்டிருக்கிறது. இது பாடுபடுகிறவர்‌ 
களுக்கும்‌ தேவையிலிருப்பவர்‌ களுக்கும்‌ அவர்களுடைய பணத்தையும்‌ 
உடைமையையும்‌ கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய 
நேரத்தையும்‌ அன்பையும்‌ மனதுருக்கத்தையும்கூடக்‌ கொடுப்பதாகும்‌. 




















இரக்கஞ்செய்வதை அவர்‌ மற்றொரு வரமாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இரக்கம்‌ காட்ட வேண்டும்‌ என்ற கட்டளையும்‌ அறைகூவலும்‌ நம்‌ 
அனைவருக்குமே உண்டு. என்றாலும்‌, சில விசுவாசிகளுக்குத்‌ 
தனிச்சிறப்பான இரக்கஞ்செய்யும்‌ ஆவிக்குரிய வரம்‌ கொடுக்கப்‌ 
பட்டிருக்கிறது. அவர்கள்‌ உலகத்தில்‌ வேதனைப்படுகிறவர்களுக்கு 
இரக்கம்‌ காட்டும்‌ பாரத்தையும்‌ ஆயத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்‌ 
கிறார்கள்‌. தேவன்‌ பெரும்பாலும்‌ அவர்களுடைய சொந்த வாழ்க்கை 
யிலுள்ள பாடுகளைப்‌ பயன்படுத்தி, பாடுகளைத்‌ தாங்கிக்கொள்ளும்‌ 





16 


கிருபையை அவர்களுக்குக்‌ கொடுக்கிறார்‌. அவர்கள்‌ தங்கள்‌ சொந்தப்‌ 
பாடுகளில்‌ தேவனிடத்தில்‌ ஆறுதலைக்‌ கண்டடையும்போது, அவர்கள்‌ 
மற்றவர்களுக்கு ஆறுதலளிக்கக்‌ கூடிய ஊழியர்களாகிறார்கள்‌; அவர்கள்‌ 
இரக்கஞ்செய்யும்‌ வரத்தைப்‌ பெற்றிருக்கிறார்கள்‌ (2 கொரி. 1:3-4). 
தலைமை தாங்கி வழிநடத்துவதையும்‌ அவர்‌ ஒரு ஆவிக்குரிய 
வரமாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. தலைவர்‌ என்ற ஒருவருக்குத்‌ தன்னைப்‌ 
பின்பற்றுகிறவர்கள்‌ இருக்க வேண்டும்‌. தேவ கிருபையும்‌ பரிசுத்த 
ஆவியானவரும்‌ சில விசுவாசிகளை இந்த வரத்தின்‌ ஒழுங்கைக்‌ 
கொண்டு அபிஷேகம்‌ செய்வதால்‌, மக்கள்‌ அவர்களைப்‌ பின்பற்ற 
விரும்புகிறார்கள்‌. பவுல்‌ கூறுகிறபடி இதுவே தலைமைத்துவத்தின்‌ வரம்‌ 
பற்றிய ஒழுங்காகும்‌. கொடுப்பவர்கள்‌ தாராளமாகக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. இரக்கஞ்செய்கிறவர்கள்‌ உற்சாகத்தோடு இரக்கஞ்செய்ய 
வேண்டும்‌. வழிநடத்துபவர்கள்‌ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும்‌. 











பவுல்‌ தனது மற்ற நிருபங்களில்‌ பட்டியலிடும்‌ சில ஆவிக்குரிய 
வரங்களும்‌ அவைகளைப்‌ பற்றிய சிறிய விவரமும்‌ கீழே கொடுக்கப்‌ 
பட்டிருக்கின்றன: 





தீர்க்கதரிசனம்‌ - தேவனுடைய வார்த்தையைத்‌ துணிவோடு 
அறிவிக்கும்‌ திறன்‌. 

அறிவு - தேவனுடைய வார்த்தையில்‌ மறைவாகக்‌ காணப்படும்‌ 
பெரிய உண்மைகளைக்‌ கண்டறிந்து, ஒழுங்குரீதியாக அவைகளை 
வகைப்படுத்திக்‌ கூறும்‌ திறன்‌. 
ஞானம்‌ - ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில்‌ வேதாகம உள்நோக்கு 
களைப்‌ பொருத்திக்‌ காணும்‌ திறன்‌. 

போதித்தல்‌ - அறிவு மற்றும்‌ ஞானத்தின்‌ வரங்களின்‌ மூலமாகக்‌ 
கண்டறியும்‌ உண்மைகளையும்‌ உள்நோக்குகளையும்‌ மற்றவர்களோடு 
பகிர்ந்துகொள்ளும்‌ திறன்‌. 

விசுவாசம்‌ - எது செய்யப்பட வேண்டும்‌ என்பதைக்‌ கண்டு, எந்த 
இடையூறு வந்தாலும்‌ தேவன்‌ அதைச்‌ செய்வார்‌ என்று நம்பிக்கை 
வைத்திருக்கும்‌ திறன்‌. 

பகுத்தறிதல்‌ - பொய்யான ஆவியையும்‌ சத்தியத்தின்‌ ஆவியையும்‌ 
முதலிலேயே பகுத்தறிந்து கண்டுபிடிக்கும்‌ திறன்‌. 

உதவுதல்‌ - தேவையேற்படும்‌ வேளையில்‌ மற்றவர்களை 
ஆவிக்குரியபிரகாரமாகப்‌ பலப்படுத்தி ஊக்குவிக்கும்‌ திறன்‌. 











புத்திசொல்லுதல்‌ - தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும்படி 
மக்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கும்‌ திறன்‌. 
கொடுத்தல்‌ - தேவனுக்கும்‌ தேவனுடைய ஊழியத்துக்கும்‌ தாராள 
மாகவும்‌ ஞானத்தோடும்‌ கொடுக்கும்‌ திறன்‌. 
17 








நிர்வகித்தல்‌ - உயிர்த்தெழுந்து ஜீவிக்கும்‌ கிறிஸ்துவின்‌ 
ஊழியத்தைச்‌ செய்யும்படி தூண்டி, வழிநடத்தி, ஒழுங்குபடுத்தி, 
பணிகளைப்‌ பிரித்துக்‌ கொடுத்து, மேற்பார்வை டார்க்கும்‌ திறன்‌. 





இரக்கம்‌ - உற்சாகமாகத்‌ தொடர்புகொண்டு, ஆறுதல்‌ கூறி, 
தேவையிலிருப்பவர்களை ஊக்குவிப்பதின்‌ மூலம்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பைக்‌ காட்டும்‌ திறன்‌. 





குணமாக்கும்‌ வரங்கள்‌ - சரீரம்‌, மனம்‌, ஆத்துமா, உணர்வுகள்‌ 
மற்றும்‌ ஆவியைக்‌ குணமாக்குவதில்‌ தேவனுடைய இயல்பானதும்‌ 
இயல்புக்கு அப்பாற்பட்டதுமான குணமாக்கும்‌ வல்லமைக்கு ஒரு 
வடிகாலாக இருக்கும்‌ திறன்‌. 

அற்புதங்கள்‌ - அதிகமாக இயற்கை விதிகளுக்கு முரண்படாமல்‌, 
ஆனால்‌ நாம்‌ அறியாத மேன்மையான விதிகளின்படி தேவன்‌ கிரியை 
செய்வதற்கு ஒரு வடிகாலாக இருக்கும்‌ திறன்‌. 

நமது வாழ்க்கைக்கான தேவனுடைய பரிபூரண சித்தத்தைக்‌ 
கண்டடைய இந்த வரங்கள்‌ நம்மை வழிநடத்தும்‌ என்று பவுல்‌ 
விசுவாசிக்கிறபடியாலும்‌, தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ 
பரிபூரணமுமான சித்தம்‌ இன்னதென்று பகுத்தறிவது இந்த நிருபத்தின்‌ 
போதனையின்‌ முக்கியமான செயல்படுத்துதலாக இருக்கிறபடியாலும்‌, 
உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தமது கிருபையின்‌ மூலமாக நமக்குப்‌ 
பகிர்ந்தளிக்கும்‌ வரங்களை அடையாளம்‌ கண்டு, பயன்படுத்துவது 
எவ்வாறு என்பதை நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌. 











யோவான்ஸ்நானனிடமிருந்து நாம்‌ மூன்று முக்கியமான கொள்கை 
களைக்‌ கற்றுக்கொள்கிறோம்‌. அதுவரை பிறந்தவர்களிலேயே இவன்‌ 
பெரியவன்‌ என்று இயேசுவானவர்‌ கூறியிருக்கிறார்‌ (மத்‌. 11:11; லூக்கா 
7:28). இந்தக்‌ கொள்கைகள்‌ அவனுடைய மேன்மைக்குக்‌ காரணமாக 
வும்‌ இருக்கலாம்‌. நமது குறைபாடுகளின்‌ எல்லைகளை ஏற்றுக்கொள்ள 
நாம்‌ கற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்பதே முதல்‌ கொள்கையாகும்‌. 
“அவர்‌ பெருகவும்‌ நான்‌ சிறுகவும்‌ வேண்டும்‌'' என்று அவன்‌ அறிவித்த 
போது இந்தக்‌ கொள்கையைச்‌ செயல்பூர்வமாக்கிக்‌ காட்டினான்‌ 
(யோவான்‌ 3:30). 











யோவான்‌ சுவிசேஷத்தின்‌ துவக்கத்தில்‌ பல முறை யோவான்‌ 
ஸ்நானன்‌ தான்‌ “யார்‌ இல்லை'' என்று கூறுவதை நாம்‌ பார்க்கிறோம்‌. 
யோவான்ஸ்நானனின்‌ அசாதாரணமான ஊழியத்தைக்‌ கண்டு 
மற்றவர்கள்‌ அவனிடம்‌ அவன்‌ மேசியாவா என்று கேட்டபோது, அவன்‌ 
“நான்‌ கிறிஸ்து அல்ல'' என்று அறிக்கையிட்டான்‌. பிறகு எல்லோரும்‌ 
இயேசுவானவரைப்‌ பின்பற்றி அவருடைய போதனையைக்‌ 


18 








கேட்கிறார்கள்‌ என்று அவனிடம்‌ மற்றவர்கள்‌ கூறியபோது அவன்‌ 
““மணவாட்டியை உடையவனே மணவாளன்‌; மணவாளனுடைய 
தோழனோ, அருகே நின்று, அவருடைய சொல்லைக்‌ கேட்கிறவனாய்‌ 
மணவாளனுடைய சத்தத்தைக்குறித்து மிகவும்‌ சந்தோஷப்படுகிறான்‌' ' 
என்று கூறினான்‌ (யோவான்‌ 3:29). 

நமது திறமைகளுக்குரிய பொறுப்பை நாம்‌ ஏற்றுக்கொள்ள 
வேண்டும்‌ என்பதே இரண்டாவது கொள்கையாகும்‌. தான்‌ யார்‌ இல்லை 
என்பதை மட்டுமல்ல, தான்‌ யார்‌ என்பதையும்‌, எங்கே தான்‌ எப்படி 
யிருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்‌ என்பதையும்‌ யோவான்‌ 
ஸ்நானன்‌ அறிந்திருந்தான்‌. ''நீர்‌ யார்‌?'' என்று மற்றவர்கள்‌ அவனிடம்‌ 
கேட்டபோது, அவன்‌ இயேசுவானவரைப்‌ பற்றி மட்டுமே பேச 
விரும்பினான்‌. என்றாலும்‌, அவனுடைய பதிலுக்காக அவர்கள்‌ 
நெருக்கியபோது அவன்‌ ' கர்த்தருக்கு வழியைச்‌ செவ்வைபண்ணுங்கள்‌ 
என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே, நான்‌ வனாந்தரத்திலே 
கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன்‌'' என்று பதிலளித்தான்‌. 
அப்படியாகவே, அங்கே இருக்கும்படி அவன்‌ அழைக்கப்பட்டிருந்தான்‌. 
தேவகிருபையினால்‌ அப்படியாகவே, அவன்‌ அங்கே இருந்தான்‌. தனது 
குறைபாடுகளின்‌ எல்லைகளை யோவான்‌ ஏற்றுக்கொண்டான்‌. ஆனால்‌ 
தேவனால்‌ தனக்குக்‌ கொடுக்கப்பட்ட திறமைகளுக்குரிய பொறுப்பையும்‌ 
அவன்‌ ஏற்றுக்கொண்டான்‌. 














ஆவிக்குரிய வரங்களைக்‌ கண்டறிவதற்குச்‌ சில வழிகள்‌: 

ஆவிக்குரிய வரங்களைப்‌ பற்றி வேதாகமம்‌ விவரிப்பதை அறிந்து 
கொள்ளுங்கள்‌. 

தேவன்‌ உங்களுக்கு வரத்தை (வரங்களைக்‌) கொடுத்திருக்கிறார்‌ 
என்று விசுவாசியுங்கள்‌. 

நீங்கள்‌ எதைச்‌ செய்ய அதிக வாஞ்சை கொண்டிருக்கிறீர்களோ 
அதில்‌ ஆலோசனை பெற்று சிறப்பாகச்‌ செய்யுங்கள்‌. 





இயல்பான மற்றும்‌ ஆவிக்குரிய வரங்களுக்கு இடையேயுள்ள 
வேறுபாட்டைக்‌ கண்டறியுங்கள்‌. 

உங்களின்‌ வரங்களின்‌ ஒழுங்கைக்‌ கண்டறிய மற்றவர்களின்‌ 
உதவியை எதிர்பாருங்கள்‌. 

எந்தெந்த வரங்கள்‌ இருக்கின்றன என்று சந்தேகம்‌ இருக்கிறதோ 
அவைகளைச்‌ செயல்படுத்திப்‌ பார்க்க வாய்ப்புக்களைத்‌ தேடுங்கள்‌. 

எந்தெந்த வரங்கள்‌ இருக்கின்றன என்று சந்தேகம்‌ இருக்கிறதோ 
அவைகளை உணர்ந்து, சோதித்துப்‌ பார்க்க நேரம்‌ செலவிடுங்கள்‌. 

19 














ஒரு பிரதிஷ்டை ஆராதனையில்‌, அந்த வரங்களையும்‌ ஊழியங்‌ 
களையும்‌ நிபந்தனையில்லாமல்‌ தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து, 
அவருடைய ஊழியத்துக்காகவும்‌ மகிமைக்காகவும்‌ செயல்படுங்கள்‌. 

ஆவிக்குரிய வரங்களைப்‌ பற்றி விவரிக்கும்‌, மேலே 
குறிப்பிட்டுள்ள வசனங்களைத்‌ தியானியுங்கள்‌. மறுபடியும்‌ பிறந்த ஒரு 
விசுவாசி பரிசுத்த ஆவியானவரிடமிருந்து எந்தவொரு வரத்தையும்‌ 
பெறாமல்‌ இருக்க முடியாது என்கிறபடியால்‌, உங்களுக்கு வரம்‌ கிடைத்‌ 
திருக்கிறது என்று விசுவாசியுங்கள்‌. வரங்களைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ 
1 கொரிந்தியர்‌ 12ஆம்‌ அதிகாரத்தில்‌, பவுல்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாக 
ஒவ்வொருவருக்கும்‌ வரம்‌ கிடைத்திருக்கிறது என்பதைப்‌ பற்றிக்‌ 
கூறுவதைக்‌ கவனியுங்கள்‌. கிறிஸ்துவின்‌ சரீரத்தின்‌ ஒவ்வொரு உறுப்பின 
ருக்கும்‌ ஆவியானவர்‌ இந்த வரங்களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ என்று 
அவர்‌ மறுபடியும்‌ மறுபடியுமாக வலியுறுத்துகிறார்‌. 

பிறகு நீங்கள்‌ உங்கள்‌ வரங்களைக்‌ குறித்துக்‌ கணக்கெடுக்கும்‌ 
போது, இந்த இரண்டு வழிகளையும்‌ பற்றிச்‌ சிந்தித்துப்பாருங்கள்‌. நமது 
வரங்கள்‌ எந்த ஊழியங்களுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துகின்றனவோ 
அவைகளுக்காக நாம்‌ அதிகமான வாஞ்சையைப்‌ பெறும்படி தேவன்‌ 
செய்கிறார்‌. எனவே எதைச்‌ செய்ய அதிகமாக வாஞ்சிக்கிறீர்கள்‌ 
என்பதை நினைத்துப்‌ பாருங்கள்‌. அடுத்தது ஆவிக்குரிய மற்றும்‌ 
இயல்பான வரங்களுக்கு இடையேயுள்ள வேறுபாட்டைக்‌ கண்டறிவ 
தாகும்‌. இயல்பான வரங்கள்‌ என்பவை நாம்‌ பிறக்கும்போதே 
பெற்றிருக்கும்‌ தாலந்துகளும்‌, நாட்டங்களுமாகும்‌. இயல்பான 
வரங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கும்போது அவை ஆவிக்குரிய 
வரங்களாகின்றன. என்றாலும்‌, விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ பரிசுத்த 
ஆவியானவர்‌ கிரியைசெய்யும்போது அவர்கள்‌ முன்பு பெற்றிராத 
வரங்களைப்‌ பெறுகிறார்கள்‌. 
பழைய ஏற்பாட்டில்‌, ஆலயம்‌ கட்டப்பட்டபோது, பரிசுத்த 
ஆவியானவர்‌ அதற்குத்‌ தேவையான குறிப்பான தாலந்துகளைச்‌ 
சிலருக்குக்‌ கொடுத்தார்‌ என்று பார்க்கிறோம்‌. போதித்தல்‌, பிரசங்கித்தல்‌, 
நற்செய்தி அறிவித்தல்‌ மற்றும்‌ குணமாக்குதல்‌ இவை மட்டுமே 
ஆவிக்குரிய வரங்கள்‌ என்று கூற முடியாது. ஆண்டவருக்காக 
விசுவாசிகள்‌ செய்யும்‌ செயல்பூர்வமான காரியங்களும்கூட வரங்களாக 
இருக்கின்றன. 

இந்த ஆவிக்குரிய வரங்கள்‌ இரண்டு பிரிவானவை என்பதையும்‌ 
நீங்கள்‌ அறிய வேண்டும்‌: இவைகளில்‌ சில போதக அடிப்படையிலான 
வரங்கள்‌, மற்றவை செயல்பூர்வமான வரங்கள்‌. நடபடிகளின்‌ புத்தகம்‌ 
ஆறாம்‌ அதிகாரத்தில்‌ இந்த வேறுபாட்டைத்‌ தெளிவாகக்‌ காண்கிறோம்‌. 
சபையில்‌ முதன்முதலாக டீக்கன்மார்கள்‌ தெரிந்தெடுக்கப்படும்படி 


20 



























































அப்போஸ்தலர்கள்‌ அழைப்புவிடுத்தார்கள்‌. ஏழு பேர்‌ இவ்வாறு தெரிந்‌ 
தெடுக்கப்பட்டபோது, சபையின்‌ அலுவல்களைக்‌ கவனிக்கும்படி 
அப்போஸ்தலர்கள்‌ அவர்களை நியமித்தார்கள்‌. இதனால்‌ 
அப்போஸ்தலரைப்‌ போன்ற போதக ஊழியத்தில்‌ ஈடுபட்டிருப்பவர்கள்‌ 
தொடர்ந்து ஜெபத்திலும்‌ திருவசன ஊழியத்திலும்‌ தரித்திருக்க முடிந்தது. 
இவ்வாறு ஊழியங்களை வேறுபடுத்தியது ஆண்டவரால்‌ அதிகமாக 
ஆசீர்வதிக்கப்பட்டது. எருசலேம்‌ பட்டணம்‌ கிறிஸ்துவுக்காக 
அற்புதமான தாக்கத்தைப்‌ பெற்றது. 

நாம்‌ நமது ஆவிக்குரிய வரங்களைக்‌ கண்டறிய வேண்டுமானால்‌, 
நமது ஆவிக்குரிய சமுதாயத்திலுள்ள மற்றவர்களின்‌ உதவியும்‌ நமக்குத்‌ 
தேவைப்படுகிறது. நமது உள்ளூர்‌ சபையின்‌ மற்ற உறுப்பினர்களின்மீது 
நமது ஆவிக்குரிய வாழ்க்கையின்‌ தாக்கத்தின்‌ அளவைக்‌ கொண்டு நமது 
ஆவிக்குரிய வரங்களைக்‌ கண்டறிய முடியும்‌. 


























உங்கள்‌ உள்ளூர்‌ சபையில்‌ நீங்கள்‌ சுவிசேஷத்தைப்‌ பகிர்ந்து 





கொண்டபோது, அதை விசுவாசித்தவர்கள்‌ இருப்பார்களானால்‌, நீங்கள்‌ 
சுவிசேஷ ஊழியத்துக்கான வரத்தைப்‌ பெற்றிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ 
கடினமான கருத்துப்‌ படிவங்களைப்‌ போதிக்கும்போது, விசுவாசிகள்‌ 
அவைகளைப்‌ புரிந்துகொண்டார்களானால்‌, நீங்கள்‌ போதிக்கும்‌ 
வரத்தைப்‌ பெற்றிருக்கிறீர்கள்‌. நிர்வாகம்‌ செய்து கடினமான பணிகளை 
மற்றவர்களுக்குப்‌ பிரித்துக்கொடுக்கும்‌ திறனைப்‌ பெற்றிருப்பீர்‌ 
களானால்‌, நீங்கள்‌ நிர்வாகம்செய்யும்‌ வரத்தைப்‌ பெற்றிருக்கிறீர்கள்‌. 
கர்த்தருடைய ஊழியத்தைச்‌ செய்யும்படி நீங்கள்‌ விசுவாசிகளுக்கு 
அறைகூவல்‌ விடுக்கும்போது அவர்கள்‌ உங்களைப்‌ பின்பற்றுவார்‌ 
களானால்‌, நீங்கள்‌ தலைமைத்துவ வரத்தைப்‌ பெற்றிருக்கிறீர்கள்‌. நீங்கள்‌ 
இரக்கம்காட்டுதல்‌, உதவிசெய்தல்‌ போன்ற வரங்களைச்‌ செயல்படுத்தும்‌ 
போது, உங்கள்‌ முயற்சிகளைச்‌ சபையார்‌ ஏற்றுக்கொள்வார்களானால்‌ 
நீங்கள்‌ அந்த வரங்களைப்‌ பெற்றிருப்பதைக்‌ கண்டுகொள்வீர்கள்‌. 

இந்தப்‌ பல்வேறு அம்சங்களில்‌ நீங்கள்‌ ஒருபோதும்‌ ஊழியம்‌ 
செய்ய முயற்சி செய்யாதிருந்தால்‌, நீங்கள்‌ அந்த வரங்களைப்‌ பெற்றிருக்‌ 
கிறீர்கள்‌ என்பதை எவ்வாறு கண்டுகொள்ள முடியும்‌? நாம்‌ 
பெற்றிருக்கிறோமோ என்று சந்தேகப்படும்‌ வரங்களைச்‌ செயல்படுத்திப்‌ 
பார்க்கும்‌ வாய்ப்புகளைக்‌ கண்டறிய விசுவாசம்‌ கொண்டிருக்க 
வேண்டும்‌. நீங்கள்‌ உங்கள்‌ குடும்பத்தாருக்கும்‌ நண்பர்களுக்கும்‌ பரிசு 
களைக்‌ கொடுத்திருக்கிறீர்கள்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. அவர்கள்‌ 
அதைப்‌ பிரித்துப்‌ பார்க்காமல்‌ இருந்தால்‌ உங்களுக்கு எப்படியிருக்கும்‌? 
நமக்கு ஆவிக்குரிய வரங்களைக்‌ கொடுத்த ஆண்டவர்‌, அவைகளை நாம்‌ 
கண்டறிய ஒருபோதும்‌ முயலாதிருப்பதைக்‌ காணும்போது அவர்‌ 
எவ்வளவு வேதனைப்படுவார்‌? 



























































21 





நாம்‌ ஒரு வேதாகம வகுப்பில்‌ போதிக்கும்படியான வாய்ப்பைப்‌ 
பெற்றிருந்தும்‌ அதைச்‌ சரியாகச்‌ செய்ய முடியாமல்‌ போனால்‌, நமக்குப்‌ 
்‌ 

£ 





போதிக்கும்‌ வரம்‌ கிடையாது என்ற முடிவுக்கு வந்துவிடக்‌ கூடாது. நா 
சில குறிப்பிட்ட வரங்களைப்‌ பெற்றிருக்கிறோமா அல்லது இல்லைய 
என்பதைக்‌ கண்டறியவும்‌, செயல்படுத்திக்‌ காட்டவும்‌, நிரூபிக்கவும்‌ 
போதுமான காலம்‌ தேவையாகும்‌. 

















இறுதியாக, நாம்‌ நமது வரங்களைக்‌ கண்டறிந்த பிறகு, நமது 
இருதயத்தில்‌ ஒரு பிரதிஷ்டை ஆராதனையை நடத்தி, இந்த வரங்களை 
நமக்குக்‌ கொடுத்த ஆண்டவருக்கு அவைகளை ஒப்புக்கொடுக்க 
வேண்டும்‌. இந்த வரங்கள்‌ அவர்‌ நமக்குக்‌ கொடுத்த பரிசாகும்‌; அவை 
களைக்‌ கொண்டு நாம்‌ என்ன செய்கிறோம்‌ என்பது நாம்‌ அவருக்குக்‌ 
கொடுக்கும்‌ பரிசாகும்‌. நாம்‌ அவைகளைக்‌ கொண்டு என்ன செய்கிறோம்‌ 
என்பது கிறிஸ்துவுக்குள்‌ நமது சகோதர சகோதரிகளுக்கு நாம்‌ கொடுக்கும்‌ 
பரிசாகவும்‌ இருக்கிறது. ஏனென்றால்‌, சபையின்‌ மற்ற உறுப்பினர்களை 
ஆசீர்வதித்துக்‌ கட்டியெழுப்பும்படியாகவே அனைத்து வரங்களும்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன (1 கொரி. 12:7). 











நமக்கான தேவனுடைய திட்டம்‌ நன்மையானது, அவருடைய 
எதிர்பார்ப்புகள்‌ எல்லாவற்றையும்‌ சந்திக்கிறது, நம்மை ஆவிக்குரிய 
முதிர்ச்சியை நோக்கிக்‌ கொண்டுசெல்கிறது என்பதை எப்படி நிரூபிப்பது 
என்பதை நமக்குக்‌ காட்டுவதற்காகவே பவுல்‌ ஆவிக்குரிய வரங்களைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறார்‌ என்பதை நாம்‌ மறந்துவிடக்‌ கூடாது. நாம்‌ விசுவாசத்‌ 
தினால்‌ நீதிமானாக்கப்பட்டு, நேர்மையான வாழ்க்கை வாழும்படி தேவ 
கிருபையினால்‌ ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால்‌, இந்த நிருபத்தில்‌ 
கூறப்பட்டுள்ள போதனைகளை நாம்‌ செயல்படுத்தும்போது, ஊழியம்‌ 
செய்யும்படியான வரங்களின்‌ மூலமாக நாம்‌ பலப்படுத்தப்படுவோம்‌ 
என்பதையும்‌ அவர்‌ அறிந்திருந்தார்‌. 

சில வழிகளில்‌ நாம்‌ ஆறு பக்கங்களைக்‌ கொண்ட கனசதுரத்தைப்‌ 
(௦௦) போலவும்‌ இருக்கிறோம்‌. ஒரு பக்கத்தை நாம்‌ உலகத்துக்குக்‌ 
காட்டுகிறோம்‌. மற்றொரு பக்கத்தை நாம்‌ நமது நண்பர்களுக்குக்‌ காட்டு 
கிறோம்‌. மூன்றாவது பக்கத்தை நமது குடும்பத்தாருக்குக்‌ காட்டுகிறோம்‌. 
நான்காவது பக்கம்‌ நமது மனைவிக்கு அல்லது கணவனுக்குக்‌ காட்டப்‌ 
படுகிறது. ஐந்தாவது பக்கத்தை நமக்காகவே வைத்துக்கொள்கிறோம்‌. 
ஆறாவது பக்கத்தைத்‌ தேவனைத்‌ தவிர மற்ற ஒருவருக்கும்‌ காட்டாமல்‌ 
வைத்துக்கொள்கிறோம்‌. 

இதில்‌ ஒரு பக்கம்‌ நமது ஆளுமையாகும்‌. இரண்டாவது பக்கம்‌ 
நம்மைப்‌ பற்றி நாம்‌ என்ன நினைக்கிறோமோ அதுவாக இருக்கிறது. 
இதை நாம்‌ தன்முனைப்பு (620) என்று அழைக்கிறோம்‌. மூன்றாவது 
பக்கத்தை நமது நற்பெயர்‌ --அதாவது மக்கள்‌ நம்மைப்‌ பற்றி என்ன 


22 



























































நினைக்கிறார்கள்‌ -- என்று அழைக்கலாம்‌. நான்காவது பக்கம்‌ 
மற்றவர்கள்‌ நம்மை யாரென்று நினைக்கிறார்கள்‌ என்று நாம்‌ 
நினைத்துக்கொள்கிறோமோ அதைக்‌ குறிக்கிறது. இதைச்‌ சுய மரியாதை. 
நமது சுய மதிட்‌ பு அல்லது நமது சுய சாயல்‌ என்று அழைக்கலாம்‌. 
ஐந்தாவது பகுதி. நாம்‌ யாராக இருக்க வேண்டுமென்று 
விரும்புகிறோமோ அதைக்‌ குறிக்கிறது. அதை நமது வாஞ்சை என்று 
அழைக்கலாம்‌. 











நாம்‌ கிறிஸ்துவில்‌ புதுச்‌ சிருஷ்டியைப்‌ பெறும்போது, அதை நமது 
ஆறாவது பக்கமாக நினைக்கலாம்‌. கிறிஸ்துவுக்குள்‌ நாம்‌ எப்படிப்பட்‌। 
நபராக இருக்கும்படி தேவன்‌ சித்தம்கொண்டிருக்கிறாரோ அப்படி நாம்‌ 
மாற்றப்படுகிறோம்‌. இதையே வேத வசனங்கள்‌ ''சுயம்‌'' என்று 
குறிப்பிடுகின்றன. நம்மை நாமே இழந்துபோகக்‌ கூடாது என்றும்‌, அதற்கு 
ஈடாக எதையும்‌ கொடுக்கக்‌ கூடாது என்றும்‌ இயேசுவானவர்‌ கூறிய 
போது அவர்‌ இதையே குறிப்பிட்டார்‌ (மத்‌. 16:26). 

கெட்டகுமாரன்‌ பன்றிகளின்‌ கொட்டிலில்‌ புத்தி தெளிய 
பெற்றபோது அவன்‌ இப்படிப்பட்ட நபராகவே இருந்தான்‌ (லூக்க 
15:11-32). நம்மை மற்றவர்களோடு ஒப்பிடுவதின்மூலம்‌ இந்த 
சுயத்தை ஒருபோதும்‌ மீட்டுக்கொள்ள முடியாது. தீமோத்தேயு தானும்‌ 
இரட்சிப்பைப்‌ பெற்று, மற்றவர்களையும்‌ இரட்சிப்புக்குள்‌ வழிநடத்து 
முன்பாக இந்தச்‌ சுயத்தையே தேவனுடைய வார்த்தைக்குள்‌ நிலை 
கொண்டிருக்கச்‌ செய்ய வேண்டுமென்று பவுல்‌ அவனுக்கு ஆலோசனை 
கூறுகிறார்‌ (1 தீமோ. 4:16). இந்தச்‌ சுயத்தையே நாம்‌ ஒருபோதும்‌ எதிர்‌ 
பேசாமல்‌, பிசாசின்‌ கண்ணிகளிலிருந்து தொடர்ந்து தேவனுடைய 
கிருபையினால்‌ மீட்டுக்கொள்ள வேண்டும்‌. 
நாம்‌ நமது அனுபவத்தின்மூலம்‌ நமது வாழ்க்கைக்கான 
தேவனுடைய நன்மையும்‌ பிரியமும்‌ பரிபூரணமுமான சித்தத்தை 
நிரூபிக்கும்போது இப்படி ஆகிறோம்‌ (ரோமர்‌ 12:2). தேவனுடைய 
கிருபையினாலும்‌ இரக்கத்தினாலும்‌, பவுல்‌ குறிப்பிடும்‌ புதிய சிருஷ்டி 
களில்‌ ஒருவராக நாம்‌ ஆகும்போது, இந்த நிருபத்தின்‌ அனைத்துப்‌ 
போதனைகளும்‌ செயல்பூர்வமாக்கப்படுகின்றன. ““இப்படியிருக்க, 
ஒருவன்‌ கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால்‌ புதுச்சிருஷ்டியாயிருக்கிறான்‌; 
பழையவைகள்‌ ஒழிந்துபோயின, எல்லாம்‌ புதிதாயின'' (2 கொரி. 5:17). 

தனது மிகச்‌ சிறந்த இறையியல்‌ படைப்பான இந்த நிருபத்தின்‌ 
செயல்படுத்துதல்‌ பகுதியில்‌, பவுல்‌ தொடர்ந்து கட்டளைகளின்‌ பெரிய 
பட்டியலைக்‌ கொடுக்கிறார்‌; இவை இந்த அதிகாரத்தை அவருடைய 
எழுத்துக்கள்‌ எல்லாவற்றிலும்‌ அதிக எதார்த்தமான செயல்படுத்துதல்‌ 
அதிகாரமாக ஆக்குகின்றன. 'உங்கள்‌ அன்பு மாயமற்றதாயிருப்ப தாக. 
தீமையை வெறுத்து, நன்மையைப்‌ பற்றிக்கொண்டிருங்கள்‌. சகோதர 


23 
































கு |: 












































சிநேகத்திலே ஒருவர்மேலொருவர்‌ பட்சமாயிருங்கள்‌; கனம்‌ பண்ணுகிற 
திலே ஒருவருக்கொருவர்‌ முந்திக்கொள்ளுங்கள்‌. அசதியாயிராமல்‌ 
ஜாக்கிரதையாயிருங்கள்‌; ஆவியிலே அனலாயிருங்கள்‌; கர்த்தருக்கு 
ஊழியஞ்செய்யுங்கள்‌'' (வச. 9-11). 


“நீங்கள்‌ எப்படி நினைவுகூரப்பட வேண்டுமென்று விரும்புகிறீர்‌ 
கள்‌?'' என்பது எனக்குப்‌ பிடித்தமான ஒரு கேள்வியாகும்‌. நான்‌ 
உண்மையானவனாக இருப்பதற்காக நினைவுகூரப்பட வேண்டும்‌ 
என்பதே என்னுடைய பதிலாகும்‌. இந்தக்‌ கட்டளைகளின்‌ தொகுப்பில்‌, 








நாம்‌ இயேசுகிறிஸ்துவைப்‌ பொய்யாகவோ அல்லது மாய்மாலமாகவோ 
பின்பற்றாமல்‌ உண்மையாகப்‌ பின்பற்ற வேண்டும்‌ என்ற கருத்து 
தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. 





இந்த நிருப 
வைப்போன்ற ம 
பவுல்‌ அறைகூவ 


த்தை வாசித்துப்‌ புரிந்துகொண்ட வாசகர்கள்‌ கிறிஸ்து 
ாயமில்லாத அன்பைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌ என்று 
ல்‌ விடுக்கிறார்‌. இந்த அன்பை அவர்‌ கலாத்தியருக்கு 


எழுதிய நிருபத்தில்‌ “ஆவியின்‌ கனி'' என்று குறிப்பிடுகிறார்‌ (கலா. 5:22, 


23). கொரிந்திய 


ருக்கு அவர்‌ அன்பைப்‌ பற்றி எழுதிய அதிகாரத்தில்‌ 


இதை அருமையாக விவரிக்கிறார்‌ (1 கொரி. 13:4-7). 





பிறகு அவர்‌ ரோமர்கள்‌ மெய்யான மனந்திரும்புதலைப்‌ பெற 
வேண்டுமென்று அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. பாவிகள்‌ விசுவாசத்தினால்‌ 
நீதிமானாக்கப்பட்டு, நீதியான வாழ்க்கை வாழும்படிக்‌ கிருபையைப்‌ 
பெறும்போது, பாவத்தை விட்டு மெய்யாகவே விலகி நன்மையானதை 
மெய்யாகவே நாடும்‌ பயபக்தியைப்‌ பெறுகிறார்கள்‌. பாவத்தை உண்மை 
யாகவே விட்டுவிட்டு, நீதியாக வாழ்வதில்‌ வாஞ்சைகொண்டு, நன்மை 
யானதைச்‌ செய்வது மெய்யான மனந்திரும்புதலுக்கு உண்மையான 
அடையாளங்களில்‌ ஒன்றாகும்‌. இதுவே பாவிகளை நீதிமானாக்கும்‌ 
தேவனை மகிமைப்படுத்துகிறது. 











அடுத்தபடியாக, ஒருவர்‌ மற்றவர்மீதான தங்கள்‌ அன்பில்‌ 
விசுவாசிகள்‌ பட்சமாக இருக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ அறைகூவல்‌ 
விடுக்கிறார்‌. நாம்‌ மெய்யான சகோதர சிநேகத்தைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ எழுதுகிறார்‌ (ரோமர்‌ 12:10). இயேசுவே 
ஆண்டவர்‌ என்று நாம்‌ நமது இருதயத்தில்‌ விசுவாசித்து, நமது வாயினால்‌ 
அறிக்கையிடும்போது, இப்படிச்‌ செய்திருக்கும்‌ அனைவரும்‌ கிறிஸ்து 
வுக்குள்‌ நமது சகோதர சகோதரிகளாகிறார்கள்‌. தமது சீடர்களாக ஆனதின்‌ 
காரணமாகத்‌ தங்கள்‌ சகோதர சகோதரிகளையும்‌, தாய்தகப்பனையும்‌ 
இழந்துபோகிறவர்கள்‌, தம்மைப்‌ பின்பற்றும்போது ஆவிக்குரிய தாய்‌ 
தகப்பனையும்‌ சகோதர சகோதரிகளையும்‌ பெற்றுக்கொள்வார்கள்‌ என்று 
இயேசுவானவர்‌ கூறியிருக்கிறார்‌ (மாற்கு 10:29, 30). நாம்‌ இந்தச்‌ 


24 























சகோதர அன்பை அறிக்கையிடுவது மட்டுமின்றி, மெய்யான சகோதர 
சகோதரிகளாக வாழ வேண்டும்‌. 
நமது ஆவிக்குரிய குடும்பத்தில்‌ நடைபெறும்‌ காரியங்களுக்கு 
மற்றவர்களைக்‌ கனம்பண்ணுவதின்மூலம்‌, நாம்‌ மெய்யான தாழ்மை 
கொண்டிருக்க வேண்டுமென்று பவுல்‌ வலியுறுத்துகிறார்‌. தேவன்‌ 
பெருமையை வெறுக்கிறார்‌ (நீதி. 6:16-19). எனவே ''தன்னை உயர்த்து 
கிறவனெவனும்‌ தாழ்த்தப்படுவான்‌, தன்னைத்‌ தாழ்த்துகிறவன்‌ உயர்த்தப்‌ 
படுவான்‌'' (லூக்கா 18:14). 
பிறகு, நாம்‌ அசதியாயிராமல்‌ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்‌ 
என்றும்‌, நாம்‌ கிறிஸ்துவுக்காக ஊழியம்செய்யும்போது ஆவியிலே 
அனல்கொண்டிருக்க வேண்டும்‌ என்றும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. இப்போது 
அவர்‌ தூண்டுதலைப்‌ பற்றியும்‌ ஆவியின்‌ அபிஷேகத்தைப்‌ பற்றியும்‌ 
கூறுகிறார்‌. 
இழந்துபோனவர்களுக்கு இரட்சிப்பின்‌ நற்செய்தியைக்‌ கொண்டு 
வரும்‌ ஒருவராக இருக்க வேண்டும்‌ என்று பத்தாவது அதிகாரத்தில்‌ அவர்‌ 
கொடுத்த அறைகூவலை நாம்‌ ஏற்றுக்கொள்ளும்படி இப்போது 
கூறுகிறார்‌. நாம்‌ பிரதான கட்டளைக்காக அதிக வாஞ்சை கொண்டிருக்‌ 
கிறோமா? இந்தப்‌ பெரிய அப்போஸ்தலனைப்‌ போலக்‌ கிறிஸ்துவின்‌ 
அன்பினால்‌ நாம்‌ தூண்டப்படுகிறோமா? (2 கொரி. 5:14). அதிகமான 
அருட்பணியாளர்களைக்‌ கொண்டிருக்கும்‌ ஒரு ஊழிய நிறுவனம்‌ தனது 
தலைமையகத்தின்‌ சுவர்களில்‌ “நீங்கள்‌ அளவுக்கு அதிகமாக உழைத்‌ 
திருக்கிறீர்களா அல்லது குறைவாகத்‌ தூண்டப்பட்டிருக்கிறீர்களா ? '' 
என்று எழுதி வைத்திருக்கிறது. 
பவுல்‌ தொடர்ந்து செயல்படுத்துதலைப்‌ பற்றிக்‌ கூறுகிறார்‌: 
“நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்‌; உபத்திரவத்திலே பொறுமை 
யாயிருங்கள்‌; ஜெபத்திலே உறுதியாய்த்‌ தரித்திருங்கள்‌. பரிசுத்தவான்‌ 
களுடைய குறைவில்‌ அவர்களுக்கு உதவிசெய்யுங்கள்‌; அந்நியரை 
உபசரிக்க நாடுங்கள்‌. உங்களைத்‌ துன்பப்படுத்துகிறவர்களை 
ஆசீர்வதியுங்கள்‌; ஆசீர்வதிக்க வேண்டியதேயன்றி சபியாதிருங்கள்‌. 
சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள்‌; அழுகிறவர்‌ 
களுடனே அழுங்கள்‌. ஒருவரோடொருவர்‌ ஏகசிந்தையுள்ளவர்களா 
யிருங்கள்‌; மேட்டிமையானவைகளைச்‌ சிந்தியாமல்‌, தாழ்மையானவர்‌ 
களுக்கு இணங்குங்கள்‌; உங்களையே புத்திமான்களென்று எண்ணா 
திறங்கள்‌” (ரோமர்‌ 12:12-16). 





























நித்தியமதிப்பீடுகளில்‌ மெய்யான நித்திய பார்வையையும்‌ 
விசுவாசத்தையும்‌ கொண்டிருப்பதைக்‌ குறித்து பவுல்‌ இந்த வசனங்களில்‌ 
கட்டளை கொடுக்கிறார்‌. இந்த விசுவாசிகள்‌ எதிர்கொள்ளும்‌ அல்லது 
எதிர்கொள்ளப்போகும்‌ கடினமான சோதனைகளில்‌ உண்மையாகவே 


25 








பொறுமையுடன்‌ இருக்கும்படி அவர்‌ அழைப்பு விடுக்கிறார்‌. இந்தப்‌ 
பின்னணியில்‌ பாடுபடும்‌ பரிசுத்தவான்‌௧ள்‌ தங்கள்‌ அன்றாட 
வாழ்க்கையில்‌ ஜெபத்தை ஒரு உண்மையான பழக்கமாகக்‌ கொள்ள 
வேண்டுமென்று அவர்‌ கூறுகிறார்‌. மெய்யான விருந்தோம்பலைக்‌ 
கொண்டிருக்க வேண்டும்‌ என்றும்‌, தாங்கள்‌ உணவைப்‌ பகிர்ந்துகொண்டு 
தங்குவதற்கு அனுமதிப்பவர்களிடம்‌ மனதுருக்கத்தைக்‌ காட்ட வேண்டும்‌ 
என்றும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. இதுவே மெய்யான ஐக்கியமும்‌ 
ஒற்றுமையுமாகும்‌; சாதாரண மக்களையும்‌ இதில்‌ சேர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. கிறிஸ்துவுக்குள்‌ இந்த ஒற்றுமையை வளர்த்துக்கொள்ள 
அவர்கள்‌ தங்கள்‌ கருத்துக்களில்‌ பிடிவாதமாக இருக்கக்‌ கூடாது. 
மற்றவர்கள்‌ பேசும்போது அதற்குச்‌ செவிகொடுக்க வேண்டும்‌. 














பிறகு பவுல்‌ அவிசுவாசிகளோடு அவர்களுடைய உறவைப்‌ பற்றிய 
கட்டளைகளைக்‌ கொடுக்கிறார்‌. ''ஒருவனுக்கும்‌ தீமைக்குத்‌ தீமை 
செய்யாதிருங்கள்‌; எல்லா மனுஷருக்கு முன்பாகவும்‌ யோக்கியமான 
வைகளைச்‌ செய்ய நாடுங்கள்‌. கூடுமானால்‌ உங்களாலான மட்டும்‌ 
எல்லா மனுஷரோடும்‌ சமாதானமாயிருங்கள்‌. பிரியமானவர்களே 
பழிவாங்குதல்‌ எனக்குரியது, நானே பதிற்செய்வேன்‌, என்று கர்த்தர்‌ 
சொல்லுகிறார்‌ என்று எழுதியிருக்கிறபடியால்‌, நீங்கள்‌ பழிவாங்காமல்‌ 
கோபாக்கினைக்கு இடங்கொடுங்கள்‌. ''அன்றியும்‌, உன்‌ சத்துரு 
பசியாயிருந்தால்‌, அவனுக்கு போஜனங்‌ கொடு; அவன்‌ 
தாகமாயிருந்தால்‌, அவனுக்குப்‌ பானங்கொடு; நீ இப்படிச்‌ செய்வதினால்‌ 
அக்கினித்தழலை அவன்‌ தலையின்மேல்‌ குவிப்பாய்‌. நீ தீமையினாலே 
வெல்லப்படாமல்‌, தீமையை நன்மையினாலே வெல்லு'' (17-21). 

பன்னிரெண்டு முதல்‌ பதினாறாம்‌ வசனம்‌ வரை பவுல்‌ சபையார்‌ 
தங்கள்‌ சக விசுவாசிகளோடு கொண்டிருக்க வேண்டிய உறவுகளைக்‌ 
குறித்துக்‌ கூறுகிறார்‌. இப்போது பதினேழு முதல்‌ இருபத்தொன்றாம்‌ 
வசனம்‌ வரையுள்ள பகுதியில்‌, விசுவாசிகள்‌ வெளி உலகத்தாரோடு 
கொண்டிருக்க வேண்டிய உறவுகளைப்பற்றிக்‌ குறிப்பிடுகிறார்‌. இது 
அவர்ளைத்‌ துன்புறுத்திய சமய நிர்வாகிகளையும்‌, நீரோ போன்ற 
புத்தியீனமான பேரரசர்களின்‌ கட்டளைகளைச்‌ செயல்படுத்திய ரோம 
இராணுவத்தாரையும்கூடக்‌ குறிக்கிறது. 

அவிசுவாசிகள்‌ விசுவாசிகளாகிய நம்மைப்‌ பற்றி என்ன 
நினைக்கிறார்கள்‌ என்பது முக்கியமில்லை என்று நாம்‌ ஒருபோதும்‌ 
நினைக்கக்‌ கூடாது. மற்ற மக்களோடு நமது இடைபாடுகள்‌ அனைத்திலும்‌ 
நாம்‌ குற்றம்‌ சாட்டப்படாமல்‌ நேர்மையோடு நடந்துகொள்ள வேண்டும்‌. 
“இந்த உலகத்தின்‌ மக்களோடு நாம்‌ தொடர்புகொள்ளும்போது நாம்‌ 
உண்மையான நேர்மை கொண்டிருக்க வேண்டும்‌'' என்றே பவுல்‌ 
போதிக்கிறார்‌. 


























26 


அவர்கள்‌ துன்புறுத்தப்படும்போது ஒருபோதும்‌ எந்த வகையிலும்‌ 
பழிவாங்கக்‌ கூடாது என்று பவுல்‌ வலியுறுத்துகிறார்‌. கலிலேயா மலை 
யுச்சியில்‌ இயேசுவானவர்‌ கொடுத்த போதனையை இங்கே பவுல்‌ 
செயல்படுத்திக்‌ காட்டுகிறார்‌. ஒருவன்‌ நம்மை வலதுகன்னத்தில்‌ 
அறைந்தால்‌ எதிர்த்து நிற்காதபடி இடது கன்னத்தைக்‌ காட்ட வேண்டும்‌ 
என்று இயேசுவானவர்‌ கூறியிருக்கிறார்‌ (மத்‌. 5:39). 





இந்தப்‌ பின்னணியில்‌ இந்தக்‌ கட்டளையின்‌ வார்த்தைகளைக்‌ 
கவனியுங்கள்‌: :“கூடுமானால்‌ உங்களாலானமட்டும்‌ எல்லா 
மனுஷரோடும்‌ சமாதானமாயிருங்கள்‌'' (ரோமர்‌ 12:18). நமது உறவு 
களில்‌ மற்ற நபர்கள்‌ செய்யப்போவதை நம்மால்‌ கட்டுப்படுத்த முடியாது. 
எனவே அவர்களுடைய செயல்களுக்கு நாம்‌ பொறுப்பானவர்கள்‌ 
இல்லை. தேவனுடைய உதவியோடு அத்தகைய உறவுகளில்‌ நாம்‌ 
செய்யப்‌ போவதைக்‌ கட்டுப்படுத்த முடியும்‌. எனவே, இத்தகைய 
உறவுகளில்‌ நம்மைப்‌ பொருத்தவரையில்‌ சமாதானத்தைக்‌ காத்துக்‌ 
கொள்வது நம்முடைய பொறுப்பாகும்‌. நமது பொறுப்பு ஒரு முனையில்‌ 
துவங்கி மற்றொரு முனையில்‌ முடிவடைகிறது. நமது தனிப்பட்ட 
பொறுப்பு எங்கே துவங்கி எங்கே முடிகிறது என்பதை அறிந்திருப்பது 
உலகத்தில்‌ நாம்‌ வாழும்போது நமது கவலைகளைப்‌ பெருமளவு 
குறைக்கிறது. 


பழிவாங்குதல்‌ தேவனுக்குரியது என்ற வார்த்தைகளோடு இந்தப்‌ 
பகுதி முடிவடைகிறது. நாம்‌ பழிவாங்குவதை நமது கைகளில்‌ எடுத்துக்‌ 
கொள்ளும்போது நாம்‌ தேவனைப்‌ போல நடந்துகொள்கிறோம்‌ 
என்பதைக்‌ காட்டப்‌ பல பழைய ஏற்பாட்டு வசனங்கள்‌ மேற்கோளாகக்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மறுபடியுமாக, மலைப்பிரசங்கத்தைட்‌ 
பின்பற்றி பவுல்‌, நாம்‌ பழிவாங்காமல்‌ இருப்பதோடு, நமது எதிரி 
பசித்திருக்கும்போது அவனுக்கு உணவையும்‌ அவன்‌ தாகமாக இருக்கும்‌ 
போது அவனுக்குப்‌ பானத்தையும்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. 
































சபை வரலாற்றின்‌ முதல்‌ மூன்று நூற்றாண்டுகளில்‌ கிறிஸ்தவர்‌ 
களாக இருப்பது சட்டரீதியாகத்‌ தவறு எனக்‌ கூறப்பட்டது, இவ்வாறு 
துன்புறுத்தப்பட்ட அற்புதமான சாட்சியாக இந்த அதிகாரத்தின்‌ இறுதி 
வார்த்தைகள்‌ இன்றும்‌ எதிரொலிக்கின்றன: ''நீ தீமையினாலே வெல்லப்‌ 
படாமல்‌, தீமையை நன்மையினாலே வெல்லு. 














27 


அத்தியாயம்‌ இரண்டு 
“தேவ ஊழியக்காரர்கள்‌”' 
(13:1-14) 


“எந்த மனுஷனும்‌ மேலான அதிகாரமுள்ளவர்களுக்குக்‌ 
கீழ்ப்படியக்கடவன்‌; ஏனென்றால்‌, தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமு 
மில்லை; உண்டாயிருக்கிற அதிகாரங்கள்‌ தேவனாலே நியமிக்கப்‌ 
பட்டிருக்கிறது. ஆதலால்‌ அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன்‌ 
தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான்‌; அப்படி எதிர்த்து 
நிற்கிறவர்கள்‌ தங்களுக்குத்‌ தாங்களே ஆக்கினையை வருவித்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. மேலும்‌ அதிகாரிகள்‌ நற்கிரியைகளுக்கல்ல, துர்க்‌ 
கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள்‌; ஆகையால்‌ நீ அதிகாரத்‌ 
திற்குப்‌ பயப்படாதிருக்க வேண்டுமானால்‌, நன்மைசெய்‌, அதினால்‌ 
உனக்குப்‌ புகழ்ச்சி உண்டாகும்‌. உனக்கு நன்மை உண்டாகும்பொருட்டு, 
அவன்‌ தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான்‌. நீ தீமைசெய்தால்‌ பயந்திரு; 
பட்டயத்தை அவன்‌ விருதாவாய்ப்‌ பிடித்திருக்கவில்லை. தீமைசெய்கிற 
வன்மேல்‌ கோபாக்கினை வரப்பண்ணும்படி, அவன்‌ நீதியைச்‌ 
செலுத்துகிற தேவஊழியக்காரனாயிருக்கிறானே. 





“ஆகையால்‌, நீங்கள்‌ கோபாக்கினையினிமித்தம்‌ மாத்திரமல்ல, 
மனச்சாட்சியினிமித்தமும்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. இதற்காகவே நீங்கள்‌ 
வரியையும்‌ கொடுக்கிறீர்கள்‌. அவர்கள்‌ இந்த வேலையைப்‌ பார்த்து 
வருகிற தேவஊழியக்காரராயிருக்கிறார்களே. ஆகையால்‌ யாவருக்கும்‌ 
செலுத்த வேண்டிய கடமைகளைச்‌ செலுத்துங்கள்‌; எவனுக்கு வரியைச்‌ 
செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும்‌, எவனுக்குத்‌ தீர்வை 
யைச்‌ செலுத்தவேண்டியதோ அவனுக்குத்‌ தீர்வையையும்‌ 
செலுத்துங்கள்‌; எவனுக்குப்‌ பயப்பட வேண்டியதோ அவனுக்குப்‌ 
பயப்படுங்கள்‌; எவனைக்‌ கனம்பண்ண வேண்டியதோ அவனைக்‌ 
கனம்பண்ணுங்கள்‌'' (13:1-7). 

பவுலின்‌ இந்த மகிமையான நிருபத்தின்‌ செயல்படுத்துதல்‌ 
பகுதியில்‌ அவர்‌ தனது போதனைகள்‌ அனைத்தையும்‌ நாம்‌ எவ்வாறு 
செயல்படுத்த வேண்டும்‌ என்று காட்டுகிறார்‌. முதலில்‌ நாம்‌ நமக்கும்‌, நமது 
ஆவிக்குரிய சமுதாயத்திலுள்ள சகோதர சகோதரிகளுக்கும்‌, பிறகு நமது 
கலாச்சாரத்திலுள்ள அவிசுவாசிகளுக்கும்‌ அந்தப்‌ போதனைகளைப்‌ 


28 














பொருத்திப்‌ பார்க்க வேண்டும்‌. இப்போது பவுல்‌ தனது கோட்பாட்டுப்‌ 
குதியை (அதி. 1-11) நம்மை ஆளுகைசெய்பவர்களுக்குப்‌ பொருத்திப்‌ 
ார்க்கும்படி கூறுகிறார்‌. அதாவது, நாம்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சீஷர்களாக 
வாழும்‌ நாட்டில்‌ நல்ல குடிமக்களாக வாழுவதற்குரிய பொறுப்புகளோடு 
தமது இறையியல்‌ போதனைகளைப்‌ பொருத்திப்‌ பார்க்கும்படி அவர்‌ 
கட்டளையிடுகிறார்‌. 














ஒரு கிறிஸ்தவன்‌ எப்படி நல்ல குடிமகனாக இருக்க வேண்டும்‌ 
என்பதுபற்றி இந்தச்‌ சிறிய பதின்மூன்றாம்‌ அதிகாரம்‌ வல்லமையாக 
எடுத்துக்‌ கூறுகிறது. நாம்‌ உண்மையில்‌ பரலோகத்தின்‌ குடிமக்களாகவே 
இருக்கிறோம்‌ என்று பவுல்‌ பிலிப்பியருக்கு எழுதியிருக்கிறார்‌ (பிலி. 
3:20). நான்‌ ஏற்கெனவே பத்தாம்‌ அதிகாரத்திற்குரிய விளக்கவுரையில்‌ 
கூறியபடி, ரோமக்‌ குடிமக்கள்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ கந்தவர்க்கங்களை 
அக்கினியில்‌ எறிந்து, ““இராயனே ஆண்டவன்‌!” என்று அறிக்கையிட 
வேண்டியிருந்தது. இராயனுக்கு இவ்வாறு தங்களுடைய பற்றுறுதியைத்‌ 
தெரிவிக்க மறுத்த ஆயிரக்கணக்கான விசுவாசிகள்‌ கொல்லப்பட்டார்கள்‌. 
புதிய ஏற்பாட்டுச்‌ சபையின்‌ ஐக்கியத்தின்‌ கோட்பாட்டு அடிப்படையான 
“இயேசுவானவரே ஆண்டவர்‌!'' என்ற அறிக்கைக்காக அவர்கள்‌ தங்கள்‌ 
உயிரைக்‌ கிரயமாகக்‌ கொடுக்க வேண்டியிருந்தது (1 கொரி. 12:3). நாம்‌ 
ஒவ்வொரு முறை “இயேசுவே கர்த்தர்‌'' என்று அறிக்கையிடும்போதும்‌ 
நமது முதன்மையானபற்றுறுதியை அறிக்கையிடுகிறோம்‌. 
ரோமப்‌ பேரரசின்‌ தலைநகராகிய ரோமாபுரியிலிருந்த மோசமான, 
அநீதியான, ஊழல்‌ நிறைந்த அதிகாரிகளைப்‌ பொருத்தவரையில்‌, 
பரலோகத்தின்‌ குடிமக்கள்‌ எவ்வாறு நடந்துகொள்ள வேண்டும்‌ 
என்பதை நிருபத்தின்‌ இந்தப்‌ பகுதி விவரிக்கிறது. நாம்‌ வாழும்‌ 
நாட்டிலும்‌, பட்டணத்திலும்‌, கிராமத்திலும்‌ அல்லது சமுதாயத்திலும்‌ 
சட்டத்தைச்‌ செயல்படுத்தும்‌ அதிகாரிகளுக்கு இந்தப்‌ போதனைகளை 
நாம்‌ சரியானபடி பொருத்திப்‌ பார்க்க வேண்டும்‌. 

ஒரு அற்புதமான அறிக்கையோடு அவர்‌ இந்த அதிகாரத்தைத்‌ 
துவங்குகிறார்‌. ''தேவனாலேயன்றி ஒரு அதிகாரமுமில்லை; உண்டா 
யிருக்கிற அதிகாரங்கள்‌ தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது'' என்று 
அவர்‌ எழுதியிருக்கிறார்‌. ரோம அரசியல்‌ சட்டத்தை அமுலாக்குகிற 
வர்களை பவுல்‌ '“தேவ ஊழியக்காரர்கள்‌'' என்று இந்த ஏழு வசனங்களில்‌ 
மூன்று முறை குறிப்பிட்டிருக்கிறார்‌. ஆளுகைசெய்யும்‌ அதிகாரத்தைப்‌ 
பெற்றவர்கள்‌ தேவனிடமிருந்தே அந்த அதிகாரத்தைப்‌ பெற்று நியமிக்கப்‌ 
படுகிறார்கள்‌ என்று பவுல்‌ எழுதும்‌ வேளையில்‌ கொடியவனாகிய நீரோ 
மன்னனே ரோமப்‌ பேரரசனாக இருந்தான்‌. 









































இந்தச்‌ சத்தியம்‌ தானியேல்‌ 





அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்‌ இ 


தீர்க்கதரிசியால்‌ மிகத்‌ தெளிவாக 
ளைஞனாக இருந்தபோது இதுவரை 


29 


வாழ்ந்தவர்களிலேயே அதிக வல்லமையும்‌ அதிகாரமும்‌ பெற்ற 
சர்வாதிகாரியான பேரரசனின்‌ முன்னால்‌ நின்று ““(தேவன்‌) ராஜாக்‌ 
களைத்‌ தள்ளி, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்‌'' என்று அறிக்கையிட்‌ 
டார்‌ (தானி. 2:21). 

தானியேல்‌ புத்தகத்தின்‌ நான்காம்‌ அதிகாரம்‌ வேதாகமத்திலுள்ள 
வியக்கவைக்கும்‌ அதிகாரங்களில்‌ ஒன்றாக இருக்கிறது; அதில்‌ 
பாபிலோனியப்‌ பேரசை ஆண்ட நேபுகாத்நேச்சார்‌ தனது விசுவாசத்தை 
அறிக்கையிட்டிருக்கிறான்‌. பல ஆண்டுகளாக தேவனைப்‌ பற்றித்‌ 
தானியேல்‌ நேபுகாத்நேச்சாருக்கு நிரூபித்த பிறகு, தேவன்‌ அவனை 
மதியிழந்துபோகும்படி செய்தார்‌. அவன்‌ ஏழு ஆண்டுகள்‌ வயல்‌ 
வெளிகளில்‌ ஒரு மிருகத்தைப்போலத்‌ திரிந்தான்‌. பிறகு அவன்‌ 
““உன்னதமானவர்‌ மனுஷருடைய ராஜ்யத்தில்‌ ஆளுகைசெய்து தமக்குச்‌ 
சித்தமானவனுக்கு அதைக்‌ கொடுத்து, மனுஷரில்‌ தாழ்ந்தவனையும்‌ 
அதின்மேல்‌ அதிகாரியாக்குகிறார்‌'' என்று அறிக்கையிட்டான்‌ (தானி. 
4:17). 


இன்று பல இடங்களில்‌ கோடிக்கணக்கான விசுவாசிகள்‌ 
துன்மார்க்கரும்‌, அநீதியானவரும்‌, கொடுங்கோலருமான சர்வாதிகாரி 
களின்‌ அதிகாரத்தின்கீழ்‌ வாழ்ந்துகொண்டிருக்கிறார்கள்‌. முதலில்‌ 
யாருக்காகப்‌ பவுலின்‌ போதனைகள்‌ எழுதப்பட்டனவோ அவர்களைப்‌ 
போலவே இவர்களுக்கும்‌ இந்தப்‌ போதனைகள்‌ பொருத்தமாக 
இருக்கின்றன. நாம்‌ ஆளுகைசெய்கிறவர்களை எதிர்க்கக்‌ கூடாது 
என்றும்‌ அப்படி எதிர்த்தால்‌, தேவனால்‌ நியமிக்கப்பட்டவர்களை 
எதிர்க்கிறோம்‌ என்றும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. இப்படி எதிர்ப்பவர்கள்‌ 
தங்களுக்குத்‌ தாங்களே ஆக்கினையை வரவழைத்துக்கொள்கிறார்கள்‌ 
என்றும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. இப்படிப்பட்ட அதிகாரிகளும்கூட நன்மைக்கு 
அல்ல தீய செயல்களுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள்‌ என்று அவர்‌ 
கூறுகிறார்‌. சட்டத்துக்குக்‌ கீழ்ப்படிந்து நடக்கும்‌ குடிமகன்‌ இந்த 
அதிகாரிகளுக்குப்‌ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 























சட்டத்தை அமுலாக்கும்‌ அதிகாரி நல்ல குடிமகனுக்கு நல்லவனாக 
இருக்கிறான்‌. இப்படி அதிகாரமுள்ளவர்களை அவர்‌ மூன்று முறை '“தேவ 
ஊழியக்காரர்கள்‌'' என்று குறிப்பிடுகிறார்‌. நல்ல, சமாதானமான 
வாழ்க்கை வாழ விரும்புகிறவர்களுக்கு இவர்கள்‌ நல்லவர்களாக 
இருக்கிறார்கள்‌. என்றாலும்‌, நாம்‌ சட்டத்தை மீறுவோமானால்‌, இந்தச்‌ 
சமாதானமான அதிகாரி நம்மேல்‌ பட்டயத்தை எடுக்க வேண்டியிருக்கும்‌ 
என்ற எச்சரிப்பும்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. சட்டத்தை மீறுபவர்களின்‌ 
மீது சட்டத்தை அமுலாக்கும்‌ அவன்‌ பட்டயத்தைப்‌ பிரயோகிக்கும்போது 
அவன்‌ தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான்‌ என்று பவுல்‌ கூறுகிறார்‌. 




















30 


இந்தப்‌ பின்னணியில்‌ அவர்‌ மறுபடியுமாகத்‌ தேவகோபாக்கினை 
யைப்‌ பற்றிக்‌ குறிப்படுகிறார்‌. முதலாம்‌ அதிகாரத்தில்‌ அவர்‌ தாம்‌ 
பிரசங்கித்த சுவிசேஷத்தின்‌ மூலமாக “மனுஷருடைய எல்லாவித 
அவபக்திக்கும்‌ அநியாயத்துக்கும்‌ விரோதமாய்‌, தேவகோபம்‌ 
வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது'' என்று அறிக்கை 
யிட்டிருக்கிறார்‌. இது வரவிருக்கும்‌ நியாயத்தீர்ப்பில்‌ வெளிப்படுத்தப்‌ 
படும்‌ தேவகோபமாகும்‌. என்றாலும்‌, இந்தப்‌ பகுதியில்‌, தேவனால்‌ 
நிறுவப்பட்ட விதிகளை மீறுபவர்களுக்கு எதிராக இப்போதே தேவ 
கோபாக்கினை வெளிப்படும்‌ என்று அவர்‌ குறிப்பிடுகிறார்‌. சட்டத்தை 
அமுலாக்கும்‌ அதிகாரிகளால்‌ தேவனுடைய இந்தத்‌ தற்போதைய 
கோபாக்கினை வெளிப்படுத்தப்பட்டு, செயல்படுத்தப்படுகிறது. 








சட்டத்தை அமுலாக்கும்‌ இந்த அதிகாரி காவல்காரராகவோ அல்லது 
மேலும்‌ உயர்ந்த மட்டத்தில்‌ இராணுவ அதிகாரியாகவோ இருக்கலாம்‌. 
உள்ளூரில்‌ காவலர்களால்‌ சட்டத்தை நிலைநிறுத்த முடியாதபோது 
இராணுவத்தினர்‌ அழைக்கப்படுகிறார்கள்‌. போரை எதிர்க்கும்‌ 
கோட்பாட்டை உடையவர்களை நான்‌ அதிகமாக மதிக்கிறேன்‌. 
என்றாலும்‌ எனக்கு அந்தக்‌ கோட்பாடு கிடையாது. இந்த அதிகாரத்தின்‌ 
முதல்‌ ஏழு வசனங்களில்‌ இதற்கான காரணங்களைக்‌ காணலாம்‌. 











இந்த வசனங்களைப்‌ பற்றி இரண்டு மிக முக்கியமான காரியங்‌ 
களை நாம்‌ கவனிக்க வேண்டும்‌. முதலாவதாக, இந்தக்‌ கருப்பொருளைப்‌ 
பற்றிய வேதாகமத்தின்‌ ஒரே போதனை இதுவல்ல. இரண்டாவதாக, 
ஆளுகை அதிகாரத்திலிருப்பவர்கள்‌ தேவ ஊழியக்காரர்கள்‌ என்று பவுல்‌ 
கூறுவது எப்போதுமே உண்மையாக இருக்கிறது என்று கூற முடியாது. 
“குற்றவியல்‌ சாராத கீழ்ப்படியாமைக்கும்கூட'' வேதாகமத்தில்‌ வலுவான 
ஆதாரம்‌ இருக்கிறது. 
சபையின்‌ துவக்க நாட்களில்‌ கிறிஸ்துவைப்‌ பிரசங்கிக்கக்‌ கூடாது 
என்று சமய அதிகாரிகள்‌ அப்போஸ்தலருக்குக்‌ கட்டளையிட்டார்கள்‌. 
முதலாவதாக இந்த நிலை ஏற்பட்டபோது, அப்போஸ்தலர்கள்‌ அவர்‌ 
களிடம்‌ தேவனுக்குக்‌ கீழ்ப்படிவதைவிட அவர்களுக்குக்‌ கீழ்ப்படிவது 
நியாமாயிருக்குமா என்று சிந்தித்துப்‌ பார்க்கும்படி கூறினார்கள்‌. ஆனால்‌ 
அடுத்த முறை அதே கட்டளை பிறப்பிக்கப்பட்டபோது, அவர்கள்‌ 
உடனடியாக ““மனுஷருக்குக்‌ கீழ்ப்படிகிறதைப்‌ பார்க்கிலும்‌ தேவனுக்குக்‌ 
கீழ்ப்படிகிறதே அவசியமாயிருக்கிறது'' என்று பதிலளித்தார்கள்‌ (அப்‌. 
4:19; 5:29). விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ ஊழல்‌ நிறைந்த அதிகாரிகள்‌ 
கட்டளையிடும்போது, “குற்றவியல்‌ சாராத கீழ்ப்படியாமைக்கும்‌'' இடம்‌ 
இருக்கிறது என்பதை இது வெளிப்படுத்துகிறது. 

இராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா என்று சமய அதிகாரிகள்‌ 
இயேசுவானவரிடம்‌ கேட்டபோது, அவர்‌ ஒரு பயபக்தியுள்ள விசுவாசி 


31 






































யின்‌ குடியுரிமைகளைக்‌ குறித்து ஆழமான போதனையைக்‌ கொடுத்தார்‌ 
(மத்‌. 22:17-21). இயேசுவானவருக்குக்‌ கெட்ட பெயர்‌ உண்டாக்கும்படி 
அவரால்‌ பதிலளிக்க முடியாத ஒரு கேள்வியைக்‌ கேட்பதாக இந்தச்‌ சமய 
அதிகாரிகள்‌ நினைத்தார்கள்‌. ரோமாபுரிக்கு வரிசெலுத்துவது தவறு 
என்று இயேசுவானவர்‌ கூறுவாரானால்‌, ஆலயத்தில்‌ அப்போது இருந்த 
ரோமப்‌ போர்வீரர்கள்‌ உடனடியாக அவரைக்‌ கைதுசெய்திருப்பார்கள்‌. 








வரிசெலுத்துவது நியாயம்‌ என்று அவர்‌ சொல்லுவார்களானால்‌ யூதர்கள்‌ 
வருத்தமடைவார்கள்‌. குறிப்பாக, ரோமாபுரிக்கு எதிராகப்‌ போர்புரிந்து 
வந்த செலோத்துகள்‌ கோபப்படுவார்கள்‌. 


இயேசுவானவர்‌ ஒரு நாணயத்தை வாங்கி, அதை உயர்த்திக்‌ 
காட்டினார்‌. ““இந்தச்‌ சுரூபமும்‌ மேலெழுத்தும்‌ யாருடையது?'' என்று 
அவர்‌ கேட்டார்‌. ' 'இராயனுடையது”' என்று பதிலளித்தார்கள்‌. அப்போது 
அவர்‌ ஞானத்தோடு, “அப்படியானால்‌, இராயனுடையதை 
இராயனுக்கும்‌, தேவனுடையதை தேவனுக்கும்‌ செலுத்துங்கள்‌'' என்று 
பதிலளித்தார்‌ (மத்‌. 22:21). 








நாணயத்தில்‌ இராயனுடைய சாயல்‌ பொறிக்கப்பட்டிருக்கிற 
படியால்‌ அதை இராயனுக்குக்‌ கொடுங்கள்‌. உங்களில்‌ தேவசாயல்‌ 
பொறிக்கப்பட்டிருக்கிறது, எனவே உங்களைத்‌ தேவனுக்கு 
ஒப்புக்கொடுங்கள்‌. அதாவது, உங்கள்‌ வரிகளைச்‌ செலுத்துங்கள்‌, 
ஆனால்‌ உங்கள்‌ முழுப்‌ பற்றுறுதியையும்‌ தேவனுக்கே செலுத்துங்கள்‌. 
சில வேளைகளில்‌, தேவனுக்குச்‌ சொந்தமானதை இராயன்‌ கேட்கலாம்‌. 
அப்படி அவன்‌ கேட்கும்போது, நீங்கள்‌ அவனை முதலிடத்தில்‌ வைத்து 
உங்களை அவனுக்கு ஒப்புக்‌ கொடுக்கக்‌ கூடாது. 




















நாம்‌ இராயனின்‌ விதிகளுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌; ஏனென்றால்‌ 
நாம்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌, ஆளும்‌ அதிகாரிகளின்‌ கைகளின்மூலமாக 
நாம்‌ தேவகோபாக்கினையை அனுபவிக்க வேண்டியிருக்கும்‌. 
மனச்சாட்சிக்காக நாம்‌ சட்டங்களுக்குக்‌ கீழ்ப்படிந்து, நல்ல குடிமக்களாக 
வாழ வேண்டும்‌. விசுவாசி சட்டத்துக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌, 
ஏனென்றால்‌ அதுவே சரியான காரியமாகும்‌. அவர்கள்‌ நல்ல 
குடிமக்களாகச்‌ சட்டத்துக்குக்‌ கீழ்ப்படியாவிட்டால்‌ அவர்களுடைய 
மனச்சாட்சியே அவர்களைக்‌ குற்றம்சாட்டும்‌. நாம்‌ நமது வரிகளையும்‌ 
கடன்களையும்‌ ஒழுங்காகச்‌ செலுத்த வேண்டும்‌. 








இந்த அதிகாரத்தில்‌ நமக்குரிய செயல்பூர்வமான போதனையைத்‌ 

தெளிவாகக்‌ காண முடிகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக 

அரசாங்கத்தார்‌ தங்கள்‌ குடிமக்களின்மீது வரி விதித்துவருகிறார்கள்‌. நாம்‌ 

நமது வரியைச்‌ செலுத்த வேண்டும்‌ என்று இயேசுவானவரும்‌ பவுலும்‌ 

போதிக்கிறார்கள்‌. நாம்‌ யாருக்குப்‌ பயப்பட்டு, மரியாதை செலுத்த 
32 


வேண்டியிருக்கிறதோ அவர்களுக்கு மரியாதை செலுத்த வேண்டும்‌ 
என்றும்‌ பவுல்‌ கூறியிருக்கிறார்‌. பேதுருவும்கூட ராஜாவைக்‌ கனம்‌ 
பண்ண வேண்டும்‌ என்று சொல்லியிருக்கிறார்‌. 


பிறகு பவுல்‌, பன்னிரண்டாம்‌ அதிகாரத்தில்‌ நமக்கக்‌ கூறியது 
போன்ற செயல்படுத்த வேண்டிய கட்டளைகளைத்‌ தொடர்ந்து கூறுகிறார்‌: 
““ஒருவரிடத்திலொருவர்‌ அன்புகூருகிற கடனேயல்லாமல்‌, 
மற்றொன்றிலும்‌ ஒருவனுக்கும்‌ கடன்படாதிருங்கள்‌; பிறனிடத்தில்‌ 
அன்புகூருகிறவன்‌ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான்‌. எப்படி 
யென்றால்‌, விபசாரம்‌ செய்யாதிருப்பாயாக, கொலைசெய்யாதிருப்‌ 
பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்‌ 
பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்தக்‌ கற்பனைகளும்‌, வேறே 
எந்தக்‌ கற்பனையும்‌ உன்னிடத்தில்‌ நீ அன்புகூருகிறதுபோலப்‌ 
பிறனிடத்திலும்‌ அன்புகூருவாயாக என்கிற ஓரே வார்த்தையிலே 
தொகையாய்‌ அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்குப்‌ பொல்லாங்கு 
செய்யாது; ஆதலால்‌ அன்பு நியாயப்பிரமாணத்தின்‌ நிறைவேறுதலா 
யிருக்கிறது'' (ரோமர்‌ 13:8-10). 








பவுல்‌ தொடர்ந்து இயேசுவானவரின்‌ போதனைகளை எடுத்துக்‌ 
கூறுகிறார்‌. தாம்‌ மோசே மற்றும்‌ தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை 
நிறைவேற்றுவதற்காகவே வந்திருப்பதாக இயேசுவானவர்‌ கூறினார்‌ 
(மத்‌. 5:17-20). அவர்‌ தேவனுடைய மக்களின்‌ வாழ்க்கையில்‌ 
நியாயப்பிரமாணத்தைப்‌ பொருத்திக்காட்டுவதற்கு முன்பாக அவர்‌ 
தேவனுடைய அன்பின்‌ வழியாக அவர்கள்‌ அந்த நியாயப்‌ 
பிரமாணத்தைக்‌ காணும்படிச்‌ செய்தார்‌. பவுல்‌ வேறொரு இடத்தில்‌ இதை 
“நியாயப்பிரமாணத்தின்‌ ஆவி'' என்று குறிப்பிடுகிறார்‌ (2 கொரி. 3:6). 
நாம்‌ பிறரை நேசிப்போமானால்‌, பிறரைக்‌ குறித்த எந்தக்‌ கட்டளை 
யையும்‌ மீற மாட்டோம்‌. இந்த வசனங்களில்‌ தான்‌ நியாயப்பிரமாணத்‌ 
தின்‌ ஆவி என்று குறிப்பிடும்‌ இந்த அன்பைக்‌ குறித்து விளக்குகிறார்‌. 
இயேசுவானவரும்‌ இந்த அர்த்தத்தில்தான்‌ தாம்‌ நியாயப்பிரமாணத்தை 
நிறைவேற்ற வந்ததாகக்‌ கூறினார்‌. 

பவுல்‌ தனது செயல்பூர்வமான போதனைகளைத்‌ தொடர்கிறார்‌: 
““நித்திரையைவிட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று, நாம்‌ 
காலத்தை அறிந்தவர்களாய்‌, இப்படி நடக்க வேண்டும்‌; நாம்‌ விசுவாசி 
களானபோது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததைப்‌ பார்க்கிலும்‌ இப்பொழுது 
அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல்‌ 
சமீபமாயிற்று; ஆகையால்‌ அந்தகாரத்தின்‌ கிரியைகளை நாம்‌ தள்ளி 
விட்டு, ஒளியின்‌ ஆயுதங்களைச்‌ தரித்துக்கொள்ளக்கடவோம்‌. 
களியாட்டும்‌ வெறியும்‌, வேசித்தனமும்‌ காமவிகாரமும்‌, வாக்குவாதமும்‌ 





























33 


பொறாமையும்‌ உள்ளவர்களாய்‌ நடவாமல்‌, பகலிலே நடக்கிறவர்கள்‌ 
போலச்‌ சீராய்‌ நடக்கக்கடவோம்‌. துர்‌இச்சைகளுக்கு இடமாக உடலைப்‌ 
பேணாமலிருந்து, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைத்‌ தரித்துக்‌ 
கொள்ளுங்கள்‌'' (11-14). 


இரவு அநேகமாக முடிந்து, பகல்‌ வரப்போகிறது என்று பவுல்‌ 
எழுதியிருக்கிறார்‌. உலகத்தின்‌ ஒளியாயிருந்த இயேசுவானவர்‌ இந்த 
உலகத்தில்‌ இருந்த வரையில்‌ அது ஆவிக்குரிய பகல்வேளையாக 
இருந்தது. நாம்‌ நமது ஆவிக்குரிய அந்தகாரத்தில்‌ தேவனுடைய 
வார்த்தையை அணுகும்போது, இரண்டு அற்புதங்கள்‌ நமது இருதயத்தில்‌ 
நடக்கிறது என்று பேதுரு எழுதியிருக்கிறார்‌. பொழுது விடிந்து, 
விடிவெள்ளி நமது இருதயத்தில்‌ உதயமாகிறது (2 பேதுரு 1:19). நாம்‌ 
புதிய பிறப்பை அனுபவிக்கும்போது, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக 
ருக்கும்‌ திறனைப்‌ பெறுகிறோம்‌ (மத்‌. 5:14; பிலி. 2:14-16). இயேசு 
ானவர்‌ திரும்ப வரும்வரையில்‌, நாம்‌ உலகத்துக்கு வெளிச்சமாக 
ருக்க வேண்டும்‌ (மத்‌. 5:16; பிலி. 2:25). இயேசுவானவர்‌ திரும்பி 
ரும்போது, அது உலகத்தில்‌ ஆவிக்குரிய பகல்வேளையாக இருக்கும்‌. 




















2௫28 





முதலில்‌ நாம்‌ விசுவாசித்த வேளையைவிட, இப்போது பகல்‌ 
நெருங்கியிருக்கிறது என்று பவுல்‌ கூறுகிறார்‌. அவர்‌ நமது ஆண்டவரின்‌ 
வருகையையே குறிப்பிடுகிறார்‌. பகல்‌ காலம்‌ இருக்கும்போதே அன்பு 
செலுத்தும்படி அவர்‌ விசுவாசிகளுக்குப்‌ போதிக்கிறார்‌. ஏனென்றால்‌ 
இருள்‌ வரும்போது அவர்களால்‌ ஒருவருக்கொருவர்‌ அன்‌ 
காட்டுவதும்‌, வேதனைப்படும்‌ இழந்துபோனவர்களிடம்‌ அன்‌ 
காட்டுவதும்‌ இயலாமல்‌ போய்விடும்‌. இயேசுவானவர்தாமே 
முன்மாதிரியாக இருந்து இந்தக்‌ கட்டளையைத்‌ தம்மைப்‌ பின்பற்றுகிறவர்‌ 
களுக்குக்‌ கொடுத்திருக்கிறார்‌: ““பகற்காலமிருக்குமட்டும்‌ நான்‌ என்னை 
அனுப்பினவருடைய கிரியைகளைச்‌ செய்ய வேண்டும்‌; ஒருவனும்‌ 
கிரியைசெய்யக்‌ கூடாத இராக்காலம்‌ வருகிறது'' (யோவான்‌ 9:4). 

















பல சமயங்களிலும்‌ கவிதைகளிலும்‌ மரணம்‌ ஒருவித உறக்கம்‌ 
என்று விவரிக்கப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை உறக்கத்தைப்‌ போலவும்‌ 
மரணம்‌ நித்திரைதெளிந்து எழுவதைப்‌ போலவும்‌ இருக்கிறது என்று 
வேதவசனம்‌ கூறுகிறது (சங்‌. 90:5). பவுல்‌ இயேசுவானவரின்‌ வருகை 
யையும்‌ நமது முடிவையும்‌ கருத்தில்கொண்டு இந்தப்‌ போதனைகளைக்‌ 
கொடுக்கிறார்‌. எழுந்து, நமது பழைய இயல்பைக்‌ களைந்துபோட்டு, 
புதிய இயல்பைத்‌ தரித்து, சரியாக நடக்கவேண்டும்‌ என்று அவர்‌ 
கூறுகிறார்‌. 

பவுல்‌ எபேசியருக்கு எழுதும்போது இதே உருவகத்தை இன்னும்‌ 
விரிவாகப்‌ பயன்படுத்தியிருக்கிறார்‌ (எபே. 4:24-5:17). நாம்‌ காலையில்‌ 





34 


எழும்போது, நமது இரவு ஆடைகளைக்‌ களைந்துவிட்டு, அந்த நாளில்‌ 
அணியப்‌ போகும்‌ வேறு உடைகளைத்‌ தெரிந்துகொள்கிறோம்‌. 
ஒவ்வொரு நாளும்‌ நாம்‌ இரண்டு காரியங்களில்‌ ஒன்றை நாம்‌ 
தெரிந்துகொள்ள வேண்டியிருக்கிறது என்பதைக்‌ காட்டப்‌ பவுல்‌ இந்த 
உருவகத்தைப்‌ பயன்படுத்துகிறார்‌. நாம்‌ நமது பழைய வாழ்க்கையின்‌ 
கந்தைகளை அணிந்துகொள்ளலாம்‌, அல்லது நமது புதிய வாழ்க்கையின்‌ 
அங்கியை அணிந்துகொள்ளலாம்‌. 

அவர்‌ இந்தக்‌ கந்தைகளையும்‌ அங்கிகளையும்‌ பற்றித்‌ தெளிவாக 
விவரிக்கிறார்‌. கோபம்‌, மூர்க்கம்‌, கசப்பு, தூஷணம்‌, வாக்குவாதம்‌, 
பொய்சொல்லுதல்‌, திருடுதல்‌, காமவிகாரம்‌ ஆகியவை நமது பழைய 
வாழ்க்கையின்‌ கந்தைகளாக இருக்கின்றன. சத்தியம்‌, மற்றவர்களைக்‌ 











கட்டியெழுப்பி அவர்களுக்கு ஊழியம்செய்யும்‌ தயவோடுள்ள 
தொடர்பு, அன்பு, சாந்தமுள்ள இருதயம்‌, பரஸ்பரம்‌ மன்னித்தல்‌ இவை 
புதிய வாழ்க்கையின்‌ அங்கிகளாக இருக்கின்றன. 

இந்தப்‌ பகுதியில்‌ பவுல்‌ அந்த உருவகத்தைச்‌ சுருக்கமாகக்‌ 
கூறுகிறார்‌. களியாட்டு, வெறி, வேசித்தனம்‌, காமவிகாரம்‌, வாக்குவாதம்‌, 
பொறாமை போன்ற பழைய வாழ்க்கையின்‌ கந்தைகளை நாம்‌ களைந்து 
போட்டுவிட்டு, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைத்‌ தரித்துக்கொள்ள 
வேண்டும்‌. துர்‌இச்சைகளுக்கு நமது சரீரத்தில்‌ இடம்கொடுக்கக்‌ கூடாது. 

இந்த வேதாகமப்‌ பகுதி நான்காம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த அகஸ்டின்‌ 
மனமாற்றம்‌ பெற்ற போது பிரபலமாயிற்று. அவர்‌ எல்லா வகைப்பட்ட 
ாாலுறவுப்‌ பாவங்களிலும்‌ தனது விருப்பப்படி நடந்துகொண்டிருந்தார்‌. 
ஒருநாள்‌ அவர்‌ ஒரு தோட்டத்தில்‌ நண்பனோடு இருந்தபோது, தன்னால்‌ 
தனது கெட்ட நடத்தையை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்று 
அங்கலாய்த்தார்‌. கோட்டைச்‌ சுவற்றின்‌ மறு பக்கத்திலிருந்த தோட்டத்தில்‌ 
சிறுபிள்ளைகள்‌ விளையாடிக்கொண்டி ருந்தார்கள்‌. “எடுத்து வாசித்துப்‌ 
பார்‌!'' என்று ஒரு சிறுபிள்ளை சொல்லுவதுபோன்ற குரலை அவர்‌ 
கேட்டார்‌. அருகிலிருந்த மேசையில்‌ பவுல்‌ ரோமருக்கு எழுதிய 
நிருபத்தின்‌ பிரதி இருந்தது. அவர்‌ அதை எடுத்து வாசித்தபோது, 
“களியாட்டும்‌ வெறியும்‌, வேசித்தனமும்‌ காமவிகாரமும்‌, 
வாக்குவாதமும்‌ பொறாமையும்‌ உள்ளவர்களாய்‌ நடவாமல்‌, பகலிலே 
நடக்கிறவர்கள்‌ போலச்‌ சீராய்‌ நடக்கக்கடவோம்‌. துர்‌இச்சைகளுக்கு 
இடமாக உடலைப்‌ பேணாமலிருந்து, கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவைத்‌ 
தரித்துக்‌ கொள்ளுங்கள்‌'' என்ற வசனங்களின்மீது அவருடைய பார்வை 
பட்டது (ரோமர்‌ 13:13-14). 

அதே கணத்தில்‌, கிறிஸ்து அகஸ்டினின்‌ வாழ்க்கையில்‌ 
பிரவேசித்தார்‌. அவர்‌ முற்றிலுமாக மாறி, ஒரு மேன்மையான 
கிறிஸ்தவராக வாழ்ந்தார்‌. வட ஆப்பிரிக்காவில்‌ சபையின்‌ வல்லமை 


35 





























யான தலைவராக விளங்கினார்‌. அவருடைய எழுத்துக்களின்‌ மூலமாக 
இன்றுவரை இலட்சக்கணக்கான வாசகர்களை அவர்‌ ஆசீர்வதித்து 


வருகிறார்‌. 


நாம்‌ மாம்சத்தின்‌ இச்சைகளுக்கு இடம்கொடுத்து, அவைகளை 
நிறைவேற்றும்படி அலையக்‌ கூடாது. இவை பாலுறவுப்‌ பாவர்‌ 
களைவிடப்‌ பரந்த அர்த்தத்தைக்‌ கொண்டிருந்தாலும்‌, பவுல்‌ 
அடிப்படையில்‌ இந்த வகைப்‌ பாவங்களையே குறிப்பிட்டார்‌. 
கொரிந்தியரின்‌ பாலுறவுப்‌ பாவங்களைக்‌ குறித்து அவர்‌ அதிகமாக 
அவர்களுக்கு எழுதியிருக்கிறார்‌. கொரிந்து பட்டணம்‌ காமவிகாரம்‌ 
நிறைந்த பட்டணமாக இருந்தபடியால்‌, கொரிந்திய கிறிஸ்தவர்கள்‌ தங்கள்‌ 
ஆவிக்குரிய வாழ்க்கையில்‌ இதற்காக அதிகமாகப்‌ போராட வேண்டி 
யிருந்தது. 

கொரிந்து பட்டணத்தில்‌ விக்கிரகாராதனை பிரதானமானதாக 
இருந்தது. அவர்கள்‌ காம தேவதையை வணங்கியபடியால்‌, கோவில்‌ 
தாசிகள்‌ மூலம்‌ விபசாரம்‌ பரவியது. சிறுபிள்ளைகளும்கூட இதில்‌ 
ஈடுபடுத்தப்பட்டார்கள்‌. ஒருபாலுறவும்‌ காணப்பட்டது. அங்கே பவுல்‌ 
நிறுவிய சபையில்‌ பலர்‌ தாங்கள்‌ விசுவாசிகளாக மாறுவதற்கு முன்பாக 
இவைகளில்‌ ஈடுபட்டுக்கொண்டிருந்தார்கள்‌. இப்போது கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றும்போதும்‌ அவர்களில்‌ பலர்‌ காமவிகாரத்தில்‌ ஈடுபடுவதைக்‌ 
கண்ட பவுல்‌ இவ்வாறு கேள்வியெழுப்புகிறார்‌: ''உங்கள்‌ சரீரமானது 
நீங்கள்‌ தேவனாலே பெற்றும்‌ உங்களில்‌ தங்கியும்‌ இருக்கிற பரிசுத்த 
ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும்‌, நீங்கள்‌ உங்களுடைய 
வர்களல்லவென்றும்‌ அறியீர்களா? கிரயத்துக்குக்‌ கொள்ளப்பட்டீர்களே; 
ஆகையால்‌ தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள்‌ சரீரத்தினாலும்‌ 
உங்கள்‌ ஆவியினாலும்‌ தேவனை மகிமைப்படுத்துங்கள்‌'' (1 கொரி. 
6:19-20). ““சரீரமோ வேசித்தனத்திற்கல்ல, கர்த்தருக்கே உரியது”' என்று 
அவர்‌ திட்டவட்டமாகக்‌ கூறினார்‌ (வச. 13). 















































ரோமப்‌ பேரரசெங்கும்‌ இதே நிலைதான்‌ காணப்பட்டது. எனவே 
தான்‌ பவுல்‌ தனது செயல்படுத்துதல்‌ பகுதியில்‌ அவர்களுடைய பாலுறவுப்‌ 
பாவங்களைக்‌ குறிப்பிடுகிறார்‌: '“களியாட்டும்‌ வெறியும்‌, வேசித்தனமும்‌ 
காமவிகாரமும்‌, வாக்குவாதமும்‌ பொறாமையும்‌ உள்ளவர்களாய்‌ 
நடவாமல்‌, பகலிலே நடக்கிறவர்கள்‌ போலச்‌ சீராய்‌ நடக்கக்கடவோம்‌. 
துர்‌இச்சைகளுக்கு இடமாக உடலைப்‌ பேணாமலிருந்து, கர்த்தராகிய 
இயேசுகிறிஸ்துவைத்‌ தரித்துக்கொள்ளுங்கள்‌. '' 








36 


அத்தியாயம்‌ மூன்று 
்‌“சிஷர்களிடையே சச்சரவுகள்‌” 
(14:1-15:13). 
நாம்‌ நேசிக்கும்‌ பரிசுத்தவான்‌௧ளோடு பரலோகத்தில்‌ ஜீவிப்பது 
எவ்வளவு மகிமையாக இருக்கும்‌! ஆனால்‌ நாம்‌ அறிந்தவர்களோடு 
இங்கே வாழுவது முற்றிலும்‌ வேறுபட்ட காரியமாகும்‌! 





நான்‌ ஐம்பது ஆண்டுகள்‌ போதகராகப்‌ பணியாற்றியிருக்கிறேன்‌. 
அவ்வளவுகாலம்‌ மக்களுக்கான குருத்துவப்‌ பொறுப்பை 
உடையவர்களுக்கு இங்கே நாம்‌ அறிந்த பரிசுத்தவான்‌௧ளோடு 
வாழுவதுகூட எவ்வளவு கடினமானது என்பது தெரியும்‌. எப்போதும்‌ 
அப்படியேதான்‌ இருந்து வந்திருக்கிறது. 

நாம்‌ பவுலின்‌ நிருபங்களை வாசிக்கும்போது, அவர்‌ நிறுவிய 
சபைகள்‌ பரிபூரணமான சபைகளாக இருக்கவில்லை என்பது 
தெளிவாகத்‌ தெரிகிறது. கொரிந்தியருக்கு அவர்‌ எழுதிய இரண்டு 
நிருபங்களும்‌ இதற்கு உதாரணங்களாக இருக்கின்றன. ரோமருக்கு அவர்‌ 
எழுதிய நிருபத்தின்‌ இந்தப்‌ பதினான்காம்‌ அதிகாரத்திலிருந்து ரோமாபுரி 
யிலிருந்த கிறிஸ்தவர்களும்‌ குறையில்லாத பரிசுத்தவான்‌௧ளாக 
இருக்கவில்லை என்பது தெரிகிறது. 














தான்‌ நிறுவிய சபைகளில்‌ பிரச்சினைகள்‌ ஏற்படும்போதெல்லாம்‌ 
பவுல்‌ தேவ ஆவியானவரின்‌ ஏவுதலைப்‌ பெற்று, நிருபங்களின்‌ மூலம்‌ 
அந்தப்‌ பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை அவர்களுக்கு எழுதியிருக்‌ 
கிறார்‌. பவுலைப்‌ பின்தொடர்ந்து வந்த யூதர்கள்‌ ஒரு சபையில்‌, புறஜாதி 
விசுவாசிகளும்‌ நியாயப்பிரமாணத்தைப்‌ பின்பற்றுவதின்மூலம்‌ நீதிமான்‌ 
களாக வேண்டும்‌ என்று சொல்லி அவர்களைக்‌ குழப்பிவிட்டார்கள்‌. 
இதனால்‌ அவர்‌ விசுவாசத்தினால்‌ நீதிமான்களாக்கப்படுவது பற்றி 
அவர்களுக்கு எழுதித்‌ தெரிவித்தார்‌. பவுல்‌ இவ்வாறு கலாத்தியருக்கு 
எழுதிய நிருபம்‌, இந்த ரோமர்‌ நிருபத்தைப்‌ போலவே விசுவாசத்தினால்‌ 
நீதிமானாக்கப்படுதைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ நிருபமாக இருக்கிறது. 
கொரிந்திய விசுவாசிகள்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி அறிவு 
பூர்வமான கேள்விகளை எழுப்பினார்கள்‌. இந்தக்‌ கேள்விகளுக்குப்‌ 
'திலாகப்‌ பவுல்‌ உயிர்த்தெழுதலைப்‌ பற்றி அருமையான விளக்கங்‌ 


37 





























களைக்‌ கொடுத்திருக்கிறார்‌ (1 கொரி. 15: 2 கொரி. 4, 5). அதே சபையில்‌ 
எப்படி அன்புகாட்டுவது என்பதை அவர்கள்‌ அறியாதிருந்தார்கள்‌. 
சபையில்‌ பரிசுத்த ஆவியின்‌ செயல்பாடு பற்றி அவர்கள்‌ 
குழப்பமடைந்திருந்தனர்‌. எனவே, வேதாகமத்தில்‌ அன்பைப்‌ பற்றிக்‌ 
கூறும்‌ மேன்மையான அதிகாரம்‌ அவர்களுக்கு மறுமொழியாக எழுதப்‌ 
பட்டது. அதற்கு முன்னும்‌ பின்னும்‌ வரும்‌ இரண்டு அதிகாரங்களும்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ செயல்பாடு பற்றித்‌ தெளிவாக எடுத்துக்‌ 
கூறுகின்றன (1 கொரி. 12-14). 

ரோமாபுரியில்‌ சீஷர்களின்‌ நடுவே ஏற்பட்டிருந்த சச்சரவுகளின்‌ 
காரணமாகப்‌ பவுல்‌ இந்த அதிகாரத்தை எழுதினார்‌. இதை ““செயல்படுத்‌ 
தப்படும்‌ அன்பு' ' என்று நாம்‌ குறிப்பிடலாம்‌. பவுல்‌ இங்கே பதினான்காம்‌ 
அதிகாரத்தில்‌ துவங்கும்‌ கருப்பொருள்‌ அதிகாரப்‌ பிரிவையும்‌ தாண்டி, 
பதினைந்தாம்‌ அதிகாரம்‌ பதின்மூன்றாம்‌ வசனம்‌ வரையில்‌ தொடர்கிறது. 

இந்த நீண்ட பகுதியோடு இந்த நிருபத்தின்‌ அசாதாரணமான 
போதனை முடிவடைகிறது. அதன்பிறகு அவர்‌ தனிப்பட்ட அருட்பணி 
நோக்கங்களை அவர்களோடு பகிர்ந்துகொள்கிறார்‌. பதினாறாம்‌ 
அதிகாரத்தில்‌, அவர்‌ ரோமாபுரிச்‌ சபையில்‌ அவர்‌ அறிந்திருந்த இருபத்து 
நான்கு பேருக்கு வாழ்த்துக்களைத்‌ தெரிவிக்கிறார்‌. என்றாலும்‌, இந்த 
நிருபத்தின்‌ இறையியல்‌ போதனைகள்‌ பதினைந்தாம்‌ அதிகாரம்‌ 
பதின்மூன்றாம்‌ வசனத்தோடு முடிவடைகின்றன. 
இங்கே அவர்‌ ரோமாபுரிச்‌ சபையாருக்குக்‌ கொடுக்கும்‌ போதனை 
ளைப்‌ போன்ற கொள்கைகளை அவர்‌ கொரிந்தியருக்கும்‌ தெரிவித்திருக்‌ 
கிறார்‌ (1 கொரி. 8-10). இந்த இரண்டு பகுதிகளும்‌ நாம்‌ அறிந்த பரிசுத்த 
வான்களோடு இந்த உலகத்தில்‌ வாழ்வது எப்படி என்பதைப்‌ போதிக்கும்‌ 
சிறப்பான படைப்புகளாக இருக்கின்றன. பவுல்‌ தனது அன்பின்‌ 
அதிகாரத்தில்‌ விவரிக்கும்‌ (1 கொரி. 13:4-7) செயல்பூர்வமான அன்பே 
இந்தப்‌ பகுதிகளில்‌ அழகாகச்‌ சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. 
புதிய ஏற்பாட்டுச்‌ சபைகளின்‌ முதல்‌ தலைமுறையில்‌ பெரும்பாலும்‌ 
றஜாதி விசுவாசிகளும்‌ யூத விசுவாசிகளும்‌ ஒன்றாக ஆராதித்து, 
ன்றாகவே வாழ்ந்தார்கள்‌. பவுல்‌ இந்த நிருபத்தை இருசாராருக்கும்‌ 
முதுவதை நாம்‌ பார்த்துவந்திருக்கிறோம்‌. யூதர்கள்‌ பழைய ஏற்பாட்டில்‌ 
ாக்குத்தத்தம்‌ பண்ணப்பட்ட மேசியாவாகிய இயேசுகிறிஸ்துவை 
ற்றுக்கொள்ள வேண்டும்‌ என்பது மட்டுமின்றி, ரோமாபுரிச்‌ சபையில்‌ 
நிஸ்துவை விசுவாசித்து, சபையில்‌ முக்கிய பங்குவகித்த பல யூதர்களும்‌ 
ருந்தார்கள்‌ என்பதும்‌ அவர்‌ அவர்களுக்கு எழுதுவதற்கான 
ஈரணமாகும்‌. 
யூதர்களும்‌ புறஜாதியாரும்‌ ஒரே சபையில்‌ இருந்தபடியால்‌, 
நாட்களை அனுசரிப்பது, உணவுப்‌ பழக்கம்‌, திராட்சரசம்‌ அருந்துதல்‌ 


38 
















































































௫௬௮ 29% 


9 














போன்ற பல காரியங்களைக்‌ குறித்து அவர்களுக்கிடையே வாக்கு 
வாதங்களும்‌ சச்சரவுகளும்‌ காணப்பட்டன. இது மட்டுமின்றி, இன்று 
நமது சபைகளில்‌ ஆவிக்குரிய ஒற்றுமைக்கு இடையூறு விளைவிக்கும்‌ 


காரியங்களும்‌ அங்கே காணப்பட்டன. 





இன்றும்‌ நமது சபைகளில்‌ மற்ற விசுவாசிகளோடுள்ள உறவில்‌ நாம்‌ 
எதிர்நோக்கும்‌ சர்ச்சைக்குரிய ஒரு காரியம்‌ 'எவைகளை விலக்கி வைக்க 
வேண்டும்‌' (120005) என்பதைக்‌ குறித்ததாகும்‌. விபசாரம்‌, வேசித்தனம்‌, 
திருடுதல்‌, பொய்செல்லுதல்‌ மற்றும்‌ எதிர்மறையான நடத்தைகள்‌ 
அனைத்தும்‌ தேவனுடைய வார்த்தையில்‌ திட்டவட்டமாக விலக்கி 
வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால்‌ விசுவாசிகளின்‌ நடத்தைகளைக்‌ 
குறித்த சில காரியங்கள்‌ வேதாகமத்தில்‌ தெளிவாக்கப்படவில்லை. பல 
சபைகள்‌ தங்கள்‌ உறுப்பினர்கள்‌ எவைகளைச்‌ செய்ய வேண்டும்‌, 
எவைகளைச்‌ செய்யக்கூடாது என்று தாங்களே பட்டியலைத்‌ தயாரித்துக்‌ 
கொடுக்கின்றன. 








சிலவேளைகளில்‌ இந்தப்‌ பட்டியல்களை ''பூகோளரீதியான 
ரிசுத்தம்‌'' என்று குறிப்பிடலாம்‌. ஏனென்றால்‌ உலகின்‌ வெவ்வேறு 
குதிகளில்‌ வெவ்வேறான காரியங்கள்‌ பரிசுத்தக்‌ குலைச்சலாகக்‌ கருதப்‌ 
டுகின்றன. நான்‌ ஒரு புதிய விசுவாசியாக மனமாற்றம்‌ பெற்றபோது, 
ஊழியப்‌ பயிற்சிபெறுவதற்காக இறையியல்‌ கல்லூரியில்‌ சேருவதற்கு 
எண்ணூறு கிலோமீட்டர்‌ பயணம்‌ செய்ய வேண்டியிருந்தது. 

















நான்‌ மனந்திரும்பிய சபையில்‌ அவர்கள்‌ ஒரு நீலப்‌ புத்தகத்தை 
வைத்திருந்தார்கள்‌. அதில்‌ சபையின்‌ விசுவாசிகள்‌ எவைகளைச்‌ செய்யக்‌ 
கூடாது என்று எழுதப்பட்டிருந்தது. நீங்கள்‌ அதை ஏற்றுக்கொள்ளா 
விட்டால்‌ சபையின்‌ உறுப்பினராக ஆக முடியாது. புகைக்கக்கூடாது 
என்பது அந்தக்‌ கட்டளைகளில்‌ ஒன்றாகும்‌. 








இறையியல்‌ கல்லூரியில்‌ படித்தபோது ஒரு ஞாயிற்றுக்கிழமை 
காலை ஒரு மலைப்பாங்கான பகுதியிலிருந்த ஒரு சிறிய சபையில்‌ 
பிரசங்கம்செய்யும்படி நான்‌ அழைக்கப்பட்டிருந்தேன்‌. அங்கே சென்ற 
போது போதகர்‌ உட்பட அனைவருமே புகைத்துக்‌ கொண்டிருந்தார்கள்‌. 
போதகர்‌ உட்படப்‌ பலருக்கு புகையிலை பயிரிடுவதே தொழிலாக 
இருந்தது. புகை பிடித்தபடியே என்னருகே வந்த போதகர்‌, நான்‌ 
ஞாயிற்றுக்கிழமை பயணம்செய்து வந்தபடியால்‌, அன்று நான்‌ 
பிரசங்கிக்கக்‌ கூடாது என்று கூறினார்‌. ஞாயிற்றுக்கிழமை பயணம்‌ 
செய்வது பாவம்‌ என்று ஒவ்வொரு பிரசங்கியாரும்‌ அறிந்திருக்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ கூறினார்‌! ஒரு போதகர்‌ புகைபிடித்துக்‌ 
கொண்டிருந்தது எனக்கு அதிர்ச்சியாக இருந்த அதே வேளையில்‌, ஐநூறு 
மைல்களுக்கு அப்பாலிருந்த என்னுடைய சபையின்‌ நீலப்‌ புத்தகத்தில்‌ 

39 




















இல்லாத ஒன்றைக்‌ கூறி அவர்‌ இன்னுமதிகமாக என்னை 
அதிர்ச்சியடைய வைத்தார்‌. 

நான்‌ போதகராகப்‌ பணிபுரியத்‌ துவங்கிப்‌ பல ஆண்டுகள்‌ 
கழிந்தபிறகு, கிரேக்க நாட்டுக்குச்‌ சென்றிருந்தேன்‌. அங்கே நவீன 
காலத்துப்‌ பவுல்‌ அப்போஸ்தலன்‌ ஒருவரோடு ஒருவார காலம்‌ தங்கி 
யிருந்தேன்‌. இவர்‌ வழக்கறிஞராகவும்‌ ''கிரேக்க சுயாதீன சபையின்‌'' 
போதகராகவும்‌ இருந்தார்‌. அந்த நாட்களில்‌ கிரேக்க நாட்டில்‌ புராதன 
சபையைத்‌ தவிர வேறு சபையை நடத்துவது சட்ட விரோதமாக இருந்தது. 
அவர்‌ அதிகமான நேரத்தைத்‌ தனது மக்களைச்‌ சிறையிலிருந்து வெளியே 
கொண்டுவருவதற்கே செலவிட வேண்டியிருந்தது. ஏதென்ஸ்‌ 





நகரிலிருந்த அவருடைய பெரிய சபையிலும்‌, கொரிந்து மற்றும்‌ 
தெசலோனிக்கே போன்ற இடங்களிலிருந்த அவருடைய எழுபத்தைந்து 
கிளைச்‌ சபைகளில்‌ சில சபைகளிலும்‌ பிரசங்கம்‌ செய்யும்‌ வாய்ப்பு 
எனக்குக்‌ கிடைத்தது. 

நாங்கள்‌ உணவு விடுதிக்குச்‌ சாப்பிடச்‌ செல்லும்போது, சாப்பிட்டு 
முடிந்தவுடன்‌ அவர்‌ விடுதியிலிருப்பவர்களுக்கு அதிக வாஞ்சையோடு 
கிரேக்க மொழியில்‌ செய்தி கொடுப்பார்‌. அவருடைய பேச்சை என்னால்‌ 
புரிந்துகொள்ள முடியாவிட்டாலும்‌, அவருடைய பேச்சைக்‌ கேட்பவர்‌ 
கள்‌ கண்ணீர்‌ வடிப்பது என்னைத்‌ தொட்டது. 























ஆனால்‌ நாங்கள்‌ ஒன்றாகச்‌ சாப்பிடும்‌ வேளையில்‌ அவர்‌ 
மதுவருந்துவது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. எங்களுடைய நீலப்‌ 
புத்தகத்தில்‌ எந்தவகைப்பட்ட மதுவையும்‌ அருந்துவது தடைசெய்யப்‌ 
பட்டிருந்தது. மதுவருந்துபவர்கள்‌ கண்டிப்பாக உண்மையான 
கிறிஸ்தவர்கள்‌ அல்ல என்று எங்களுக்குப்‌ போதித்திருந்தார்கள்‌. அந்த 
வாரக்‌ கடைசியில்‌ அவர்‌ மது அருந்துவது எனக்கு இடறலாக இருந்ததா 
என்று என்னிடம்‌ கேட்டார்‌. நாம்‌ கொஞ்சம்‌ திராட்சரசம்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளலாம்‌ என்று பவுல்‌ எழுதியிருக்கிறார்‌ என்று நான்‌ பதிலளித்தேன்‌. 
அவர்‌ கிரேக்க மொழியை நன்றாக அறிந்திருந்தார்‌. “அதுவா? 
தீமோத்தேயு நோய்வாய்ப்பட்டிருந்தபடியால்தான்‌ கொஞ்சமாகத்‌ 
திராட்ச ரசத்தைப்‌ பருகும்படி பவுல்‌ எழுதியிருக்கிறார்‌. தீமோத்தேயு 
சு 
த 



































கமாக இருந்தால்‌ “அதிகமாக திராட்சரசத்தைச்‌ சேர்த்துக்கொள்‌' என்று 
ஈன்‌ எழுதியிருப்பார்‌!'' என்று அவர்‌ பதிலளித்தார்‌. 











வீட்டிலிருந்து ஐநூறு மைல்‌ தொலைவில்‌ செல்லும்போதும்‌, கடல்‌ 
கடந்து வேறொரு நாட்டுக்குச்‌ செல்லும்போதும்‌ அவர்களுடைய “நீலப்‌ 
புத்தகத்தில்‌'' இயேசுவானவரின்‌ சீஷருக்குரிய விதிமுறைகள்‌ 
வித்தியாசமாக இருப்பதை நான்‌ கண்டேன்‌. எனவேதான்‌ கிறிஸ்தவ 
நடத்தை குறித்த இத்தகைய ''நீலப்‌ புத்தக'' அணுகுமுறை 
“பூகோளரீதியான பரிசுத்தம்‌'' என்று அழைக்கப்படுகிறது. 


40 














மனந்திரும்பிய பாவிகள்‌ தாங்கள்‌ பாவத்தைக்‌ குறித்து உணர்த்தப்‌ 
படும்போது, அதற்கு முன்னர்‌ தாங்கள்‌ செய்துவந்த அனைத்துமே தவறு 
என்ற எண்ணத்தைப்‌ பெறுவதோடு மட்டுமின்றி, மற்ற விசுவாசிகளுக் 
கும்கூட அது தவறு என்று நினைக்கிறார்கள்‌. பரிசுத்த ஆவியானவர்‌ 
அவர்கள்‌ செய்யும்‌ ஒன்று தவறு என்று அவர்களுக்கு உணர்த்தும்போது, 
அது தங்கள்‌ சபையிலுள்ள ஒவ்வொருவருக்கும்‌ தவறான காரியம்‌ என்று 
நினைக்கிறார்கள்‌. 








வேதாகமத்தில்‌ திட்டவட்டமாகத்‌ தவறு என்று குறிப்பிடப்பட்டுள்ள 
பாவங்களை நான்‌ குறிப்பிடவில்லை. பவுல்‌ இந்த அதிகாரத்தில்‌ விசுவாசி 
களின்‌ நடத்தையைக்‌ குறித்த பல கொள்கைகளைப்‌ போதிக்கிறார்‌ நாம்‌ 
எதை அணிவது, புசிப்பது, குடிப்பது, கர்த்தருடைய நாளாகிய 
ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வுநாள்‌ போல ஆசரிப்பதா வேண்டாமா, 
உலகப்‌ பிரகாரமான கேளிக்கைகளில்‌ ஈடுபவது சரியாத தவறா போன்ற 





பல காரியங்களைப்‌ பற்றிய ஆலோசனைகளை நாம்‌ பார்க்கிறோம்‌. பல 
காரியங்களைக்‌ குறித்து வேதாகமத்தில்‌ தெளிவாகக்‌ குறிப்பிடப்ப 
வில்லை. எடுத்துக்காட்டாக, புகைப்பதைக்‌ குறித்து வேதாகமத்தில்‌ 
எதுவுமில்லை. ஒரு குறிப்பிட்ட நடத்தை தவறானது என்று விசுவாசிகள்‌ 
ஒப்புக்கொள்ளும்போது, அதைப்‌ பற்றி வேதாகமத்தில்‌ எதுவுமே 
குறிப்பிடப்படாதிருந்தால்‌, நாம்‌ அதை ““விலக்கிவைக்கும்‌ காரியங்கள்‌” 
என்று குறிப்பிடுகிறோம்‌. 

















எடுத்துக்காட்டாக ஒரு காரியத்தைக்‌ குறிப்பிட விரும்புகிறேன்‌. 
1800 ஐ அடுத்த ஆண்டுகளில்‌ ஒரு இறையியல்‌ கல்லூரியின்‌ கையேட்டில்‌ 
தலையணையில்‌ படுத்து உறங்குவதும்‌, வெந்நீரில்‌ குளிப்பதும்‌ ''உலகப்‌ 
பிரகாரமான செளகரியங்களாக'' இருப்பதால்‌ அவை பாவம்‌ என்று 
குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால்‌ இன்று எவருமே இதை விலக்கி 
வைப்பதில்லை. என்றாலும்‌, தாங்கள்‌ விலக்கிவைக்கும்‌ காரியங்களைக்‌ 
குறித்த உறுதியைப்‌ பெற்றிருக்கும்‌ சிலர்‌ வேதாகமத்தில்‌ அதைக்‌ குறித்துக்‌ 
கொள்கையளவில்‌ கூறப்பட்டிருக்கிறது என்று நம்புகிறார்கள்‌. புகைப்பது 
உடல்நலத்துக்குக்‌ கேடு விளைவிப்பதால்‌ அது தவறு என்று விசுவாசித்து, 
அப்படியே போதிக்கிறார்கள்‌. ஆனால்‌ எந்தச்‌ சபையும்‌ “உடல்‌ 
பருமனை'' தங்கள்‌ நீலப்புத்தகத்தில்‌ குறிப்பிடவில்லை என்றே 
நினைக்கிறேன்‌. என்றாலும்‌, உடல்‌ பருமனோடு இருப்பது நமது வாழ்‌ 
நாளில்‌ மூன்றில்‌ ஒரு பகுதியைக்‌ குறைத்துவிடுகிறது என்று மருத்துவர்‌ 
கள்‌ கூறுகிறார்கள்‌. ஆனாலும்‌, உடல்பருமனை ““விலக்கிவைக்கப்பட்ட'' 
காரியமாக விசுவாசிகள்‌ ஒப்புக்கொள்வதில்லை. 


























இந்த உலகத்தில்‌ சபையானது அன்பினால்‌ ஆளுகைசெய்யப்படும்‌ 
பரலோகத்தைப்‌ போலிருக்க வேண்டும்‌ என்ற எண்ணத்தோடு பவுல்‌ 
இந்தப்‌ போதனைகளை ரோமாபுரிச்‌ சபையாருக்குக்‌ கொடுக்கிறார்‌. 


41 


அவர்‌ ரோமருக்குத்‌ தான்‌ எழுதிய நிருபத்தை முடிக்கும்போது, 


இந்த உலகத்தில்‌ நம்மோடு ஒத்துப்‌ே 
நடந்துகொள்ள வேண்டும்‌ என்‌ 


பாகாத பரிசுத்தவான்‌௧ளோடு எப்படி 
பதை முப்பத்தாறு வசனங்களில்‌ 








விளக்குகிறார்‌. சபையில்‌ ஏற்படு 


ம்‌ சச்சரவுகளைத்‌ தீர்ப்பது எப்படி 


என்பதை விளக்க கொரிந்தியருக்கு அவர்‌ எழுதிய நிருபத்தில்‌ மூன்று 
அதிகாரங்களை ஒதுக்கியிருக்கிறார்‌ (1 கொரி. 8-10). இந்த இரண்டு 
பகுதிகளும்‌ விசுவாசிகளிடையே உள்ள சச்சரவுகளைத்‌ தீர்த்து, 
கிறிஸ்துவோடும்‌ ஒருவர்‌ மற்றவரோடும்‌ உறவுகளை வளர்த்துக்‌ 
கொள்ளும்‌ வகையில்‌ நமது மனோபாவமும்‌ உறவுகளும்‌ எப்படியிருக்க 
வேண்டும்‌ என்பதை விவரிக்கின்றன. 





கொரிந்தியருக்கு எழுதிய நிருபத்தில்‌ அவர்‌ ஒரு முக்கியமான 
காரியத்தைக்‌ குறித்து ஆலோசனை கொடுக்க வேண்டியிருந்தது. 
கொரிந்திய விசுவாசிகளில்‌ பலர்‌ மனமாற்றத்துக்கு முன்னால்‌ விக்கிரக 
வழிபாட்டில்‌ ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள்‌. விக்கிரகங்களுக்குப்‌ 
படைக்கப்பட்ட மிருகங்களின்‌ மாம்சம்‌ கொரிந்து சந்தையில்‌ குறைந்த 
விலைக்கு விற்கப்பட்டுவந்தது. 





பல கொரிந்திய விசுவாசிகள்‌ இந்த மாம்சத்தை வாங்கிச்‌ 
சாப்பிடுவது தவறில்லை என்று நம்பினார்கள்‌. விக்கிரகாராதனையில்‌ 
அதிகமாக ஈடுபட்டு அதிலிருந்து மனந்திரும்பியவர்கள்‌ இந்தக்‌ 
காரியமும்‌ தாங்கள்‌ அதற்கு முன்னர்‌ செய்துவந்த அனைத்துப்‌ 
ாவங்களோடும்‌ தொடர்புடையது என்று கருதியபடியால்‌, 
டைக்கப்பட்ட மாம்சத்தைச்‌ சாப்பிடுவது பாவம்‌ என்று நம்பினார்கள்‌. 
இது கொரிந்து சபையில்‌ பெரிய சச்சரவை ஏற்படுத்தியிருந்தது. 














ப 
ப 





அந்த மாம்சத்தைச்‌ சாப்பிடுவது சரியா அல்லது தவறா என்பது 
முக்கியமான காரியமல்ல என்பதே பவுல்‌ எழுதிய இந்த மூன்று 
அதிகாரங்களின்‌ சாராம்சமாகும்‌. முக்கியமான காரியம்‌ இதுவேயாகும்‌: 
“இந்த மாமிசத்தைச்‌ சாப்பிடுவது தவறு என்று நினைக்கும்‌ சகோதர 
சகோதரிகளை நீங்கள்‌ எவ்வளவாக நேசிக்கிறீர்கள்‌? கிறிஸ்து அவர்‌ 
களுக்காக மரிக்குமளவுக்கு அவர்களை நேசித்தார்‌. அவர்களுக்கு 
இடறலுண்டாக்காத வகையில்‌ மாம்சம்‌ சாப்பிடும்‌ உங்கள்‌ உரிமையை 
விட்டுக்கொடுக்கும்‌ அளவுக்கு நீங்கள்‌ அவர்களை நேசிக்கிறீர்களா?'' 

















அன்போடுகூட மேலும்‌ மூன்று கொள்கைகளைப்‌ பவுல்‌ இந்த 

மூன்று அதிகாரங்களின்‌ முடிவில்‌ குறிப்பிடுகிறார்‌. அவை நமக்கும்‌ 

பொருத்தமாக இருக்கின்றன (1 கொரி. 10:30, 31). முதலாவது கொள்கை 

“நீங்கள்‌ புசித்தாலும்‌, குடித்தாலும்‌, எதைச்‌ செய்தாலும்‌, எல்லாவற்‌ 

றையும்‌ தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள்‌'' என்பதாகும்‌. 

இரண்டாவது கொள்கை, மற்றவர்களுடைய இரட்சிப்பாகும்‌. அதாவது, 
42 








அந்த மாம்சத்தைப்‌ புசிப்பது தவறு என்று நினைக்கும்‌ பலவீனமான 
சகோதர சகோதரிகளின்‌ ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும்‌ பக்திவிருத்தி 
யையும்‌ நாம்‌ நாட வேண்டும்‌. நாம்‌ நமது சுயபிரயோஜனத்தை நாடக்‌ 
கூடாது என்பது அவருடைய மூன்றாவது கொள்கையாகும்‌. 





அந்த மாம்சத்தைச்‌ சாப்பிடக்‌ கூடாது என்று நம்பும்‌ விசுவாசி 
களைப்‌ பவுல்‌ “பலவீனமுள்ள சகோதரன்‌” என்று அழைக்கிறார்‌. அவர்‌ 
இதே கருத்தோடு ரோமருக்கு எழுதும்‌ இந்தச்‌ சிறப்பான பகுதியையும்‌ 
தொடங்குகிறார்‌. நாம்‌ பலவீனமானவர்களை நமது ஐக்கியத்துக்குள்‌ 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. பிறகு ரோமாபுரிச்‌ சபையில்‌ விசுவாசி 
களிடையே சச்சரவை ஏற்படுத்திய காரியங்களைக்‌ குறித்து இந்த 
முப்பத்தாறு வசனங்களையும்‌ எழுதுகிறார்‌. 








மனச்சாட்சி நமக்குப்‌ பாதுகாப்பான அல்லது பிழையில்லாத 
வழிகாட்டியாக இருக்க முடியாது. ஏனென்றால்‌ நமது பெற்றோரிட 
மிருந்தும்‌, நாம்‌ ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கும்போது நமது 
ஆவிக்குரிய பெற்றோரிடமிருந்தும்‌ பெறும்‌ போதனைகளே நமது 
மனச்சாட்சிக்கு அடிப்படையாக இருக்கின்றன. மற்றவர்கள்‌ விலக்கி 











வைக்க வேண்டும்‌ என்று கூறும்‌ காரியங்கள்‌ வேதாகம அடிப்படையைப்‌ 
பெறாமல்‌ இருக்கலாம்‌. ஒரு குறிப்பிட்ட நடத்தை தவறானது என்று நாம்‌ 
நம்புவோமானால்‌, நமது மனச்சாட்சி நமக்குக்‌ கூறுவதை நாம்‌ 
புறக்கணிக்கக்‌ கூடாது. நமது மனச்சாட்சி நமக்கே பிழையில்லாத 
வழிகாட்டியாக இராதபோது, மற்றவர்களுக்கு அது வழிகாட்டியாக 
இருக்கும்‌ என்று எதிர்பார்க்கக்‌ கூடாது. 

















பரிசுத்த ஆவியானவரின்‌ உணர்த்துதலின்‌ அடிப்படையில்‌ இந்தப்‌ 
பிரச்சினைகளுக்குத்‌ தீர்வு காண வேண்டும்‌ என்று பவுல்‌ ரோமாபுரிச்‌ 
சபையாருக்கு ஆலோசனை கூறுகிறார்‌. ஒரு நடத்தை தவறு என்று பரிசுத்த 
ஆவியானவர்‌ நமக்கு உணர்த்தும்போது, அது நமது பெற்றோரோ 
அல்லது மற்ற விசுவாசிகளோ நமக்குப்‌ போதிக்காததாக இருந்தாலும்‌, 
நாம்‌ அவருக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. தேவன்‌ தமக்குக்‌ கீழ்ப்படிகிற 
வர்களுக்குப்‌ பரிசுத்த ஆவியானவரை அருளியிருக்கிறார்‌ என்று பேதுரு 
சொல்லுகிறார்‌ (அப்‌. 5:32). நாம்‌ எப்போதுமே பரிசுத்த ஆவியானவரின்‌ 
உணர்த்துதலுக்குக்‌ கீழ்ப்படிய வேண்டும்‌. 

















“பரிசுத்த ஆவியானவர்‌ ஒரு காரியத்தை நமக்குத்‌ தவறு என்று 
உணர்த்தும்போது அது மற்ற விசுவாசிகளுக்கும்‌ தவறானதுதானா ?”்‌ 
என்ற கேள்வியை இது எழுப்புகிறது. மற்ற விசுவாசிகளின்‌ நடத்தைக்கு 
எனது மனச்சாட்சி வழிகாட்டியாக இருக்கக்‌ கூடாது. ஆனால்‌, பரிசுத்த 
ஆவியானவர்‌ எனக்கு உணர்த்துவது மற்ற விசுவாசிகளுக்கு வழிகாட்டி 
யாக இருக்கக்‌ கூடுமா? அதாவது, மற்ற விசுவாசிகளின்‌ வாழ்க்கையில்‌ 


43 








நாம்‌ பரிசுத்த ஆவியானவருக்குரிய பங்கை எடுத்துக்கொள்ள முடியுமா? 
இந்தக்‌ காரியங்களில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ எல்லா விசுவாசிகளுக்கும்‌ 
ஒரேவிதமான உணர்த்துதலைக்‌ கொடுக்கிறாரா? விசுவாசியாக மாறு 
வதற்கு முன்பு குறிப்பிட்ட நடத்தை எனக்குத்‌ தவறானதாக இருக்கும்‌ 
போது, மற்றவர்களுக்கு அது தவறானதாக இராமலிருக்க முடியுமா? 

பவுலின்‌ மூன்றாவது கொள்கை இதற்குப்‌ பதிலளிக்கிறது. 
கொரிந்தியரோடு தான்‌ பகிர்ந்துகொண்ட அதே கொள்கையைப்‌ பவுல்‌ 
இங்கேயும்‌ போதிக்கிறார்‌. மற்ற விசுவாசிகளின்‌ மனச்சாட்சியையும்‌ 
உணர்த்துதல்களையும்‌ கருதிப்‌ பார்த்து, இதற்கு முடிவெடுக்க வேண்டும்‌ 
என்று அவர்‌ கூறுகிறார்‌. 








விக்கிரகமானது கல்லாகவோ, மரமாகவோ, வெள்ளியாகவோ 
அல்லது தங்கமாகவோ இருக்கிறபடியால்‌, அவைகளுக்குப்‌ படைக்கப்‌ 
பட்ட மாம்சத்தைப்‌ புசிப்பது தவறில்லை என்று அறிந்திருந்த கொரிந்திய 
விசுவாசிகளைப்‌ பவுல்‌ பாராட்டுகிறார்‌. ஆனால்‌, அதே வேளையில்‌ 
“அனைவரும்‌ அதே அறிவைப்‌ பெற்றிருப்பதில்லை. சிலர்‌ பலவீனராக 
இருக்கிறபடியால்‌ அந்த மாம்சத்தைச்‌ சாப்பிடுவது தவறு என்று நினைக்‌ 
கிறார்கள்‌” (1 கொரி. 8:4-13). எனவே அவர்கள்‌ தங்கள்‌ பலவீனமான 
சகோரதரை எவ்வளவாக நேசிக்கிறார்கள்‌ என்பதே காரியமாகும்‌. 











“நம்மில்‌ ஒருவனும்‌ தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, ஒருவனும்‌ 
தனக்கென்று மரிக்கிறதுமில்லை'' என்று அவர்‌ ரோமாபுரிச்‌ சபையாருக்கு 
எழுதுகிறார்‌ (ரோமர்‌ 14:7). நமது மனச்சாட்சி மற்றும்‌ பரிசுத்த 
ஆவியானவரின்‌ உணர்த்துதலின்‌ அடிப்படையில்‌ சில குறிப்பிட்ட 
டத்தையைப்‌ பின்பற்ற அல்லது பின்பற்றாமலிருக்க நாம்‌ சுயாதீனம்‌ 
பற்றிருக்கலாம்‌. என்றாலும்‌, அனைத்து விசுவாசிகளும்‌ இந்தச்‌ 
யாதீனத்தைப்‌ பெற்றிருக்கவில்லை என்று அவர்‌ கொரிந்தியருக்கும்‌ 
ங்கே ரோமாபுரியாருக்கும்‌ எழுதுகிறார்‌. நாம்‌ பெற்றிருக்கும்‌ அதே 
யாதீனத்தைப்‌ பெறாத பலவீனமான சகோதரர்களை நாம்‌ எவ்வளவாக 
நசிக்கிறோம்‌ என்பதே நம்மை வழிநடத்தும்‌ கொள்கையாக இருக்க 
வண்டும்‌. நாம்‌ உணர்த்துதலின்‌ மூலம்‌ பெறும்‌ சுயாதீனம்‌ இவர்களுக்கு 
டறலாக இருக்குமானால்‌, அந்தச்‌ சுயாதீனத்தை நாம்‌ செயல்படுத்தக்‌ 
டாது என்பதே இதற்கு அர்த்தமாகும்‌. 

பவுல்‌ கொரிந்தியருக்குப்‌ போதித்ததுபோல, அன்பையே 
நான்காவது கொள்கையாக ரோமாபுரியாருக்குப்‌ போதிக்கிறார்‌. ' “அன்பு 
திரளான பாவங்களை மூடும்‌'' என்று பேதுரு எழுதியிருக்கிறார்‌ 
(1 பேதுரு 4:8). கொரிந்திய சபையாரின்‌ பிரச்சினைக்குப்‌ பவுல்‌ 
அன்பையே தீர்வாகக்‌ காட்டுகிறார்‌. கிறிஸ்துவின்‌ அன்பே சபையில்‌ 
பிரச்சினைகளைத்‌ தீர்த்து, உறவுகளை வளர்க்கும்‌. 


44 





ல 


ளு 


6260 








ன 0 




















சீஷர்களிடையே சச்சரவுகள்‌ - வசனம்‌ வசனமாக 


“விசுவாசத்தில்‌ பலவீனமுள்ளவனைச்‌ சேர்த்துக்கொள்ளுங்கள்‌; 
ஆனாலும்‌ அவனுடைய மன ஐயங்களைக்‌ குற்றமாய்‌ நிர்ணயிக்காம 
லிருங்கள்‌. ஒருவன்‌ எந்தப்‌ பதார்த்தத்தையும்‌ புசிக்கலாமென்று நம்பு 
கிறான்‌; பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம்‌ புசிக்கிறான்‌. புசிக்கிறவன்‌ 
புசியாதிருக்கிறவனை அற்பமாயெண்ணாதிருப்பானாக; புசியாதிருக்‌ 
கிறவனும்‌ புசிக்கிறவனைக்‌ குற்றவாளியாகத்‌ தீர்க்காதிருப்பானாக; 
தேவன்‌ அவனை ஏற்றுக்கொண்டாரே, மற்றொருவனுடைய வேலைக்‌ 
காரனைக்‌ குற்றவாளியாகத்‌ தீர்க்கிறதற்கு நீ யார்‌? அவன்‌ நின்றாலும்‌ 
விழுந்தாலும்‌ அவனுடைய எஜமானுக்கே அவன்‌ உத்தரவாதி; அவன்‌ 
நிலைநிறுத்தப்படுவான்‌; தேவன்‌ அவனை நிலைநிறுத்த வல்லவராயிருக்‌ 
கிறாரே. 











“அன்றியும்‌, ஒருவன்‌ ஒரு நாளை மற்றொரு நாளிலும்‌ 
விசேஷமாக எண்ணுகிறான்‌; வேறொருவன்‌ எல்லா நாட்களையும்‌ 
சரியாக எண்ணுகிறான்‌; அவனவன்‌ தன்தன்‌ மனதிலே முழு நிச்சயத்தை 
உடையவனாயிருக்கக்கடவன்‌. நாட்களை விசேஷித்துக்கொள்ளு 
கிறவன்‌ கர்த்தருக்கென்று விசேஷித்துக்கொள்ளுகிறான்‌; நாட்களை 
விசேஷித்துக்கொள்ளாதவனும்‌ கர்த்தருக்கென்று விசேஷித்துக்‌ 
கொள்ளாதிருக்கிறான்‌. புசிக்கிறவன்‌ தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துகிறபடியால்‌, கர்த்தருக்கென்று புசிக்கிறான்‌; புசியாதிருக்கிற 
வனும்‌ கர்த்தருக்கென்று புசியாதிருந்து, தேவனுக்கு ஸ்தோத்திரஞ்‌ 
செலுத்துகிறான்‌. நம்மில்‌ ஒருவனும்‌ தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, 
ஒருவனும்‌ தனக்கென்று மரிக்கிறதுமில்லை. நாம்‌ பிழைத்தாலும்‌ 
கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம்‌, நாம்‌ மரித்தாலும்‌ கர்த்தருக்கென்று 
மரிக்கிறோம்‌; ஆகையால்‌ பிழைத்தாலும்‌ மரித்தாலும்‌ நாம்‌ கர்த்தருடைய 
வர்களாயிருக்கிறோம்‌'' (ரோமர்‌ 14:1-8). 


சபையானது பலவீனமானவர்களை ஏற்றுக்கொண்டு 
அவர்களோடு தர்க்கம்செய்வதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌ என்று பவுல்‌ 
எழுதியிருக்கிறார்‌. புதிய விசுவாசிகள்‌ கற்றுக்கொள்வதற்கும்‌ 
கிறிஸ்துவில்‌ வளர்ச்சிபெறுவதற்கும்‌ போதிய காலம்‌ இல்லாதபடியால்‌ 
விசுவாசத்தில்‌ பலவீனராக இருக்கிறார்கள்‌, நாம்‌ அவர்களை 
ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. உடனடியாக அவர்களோடு தர்க்கத்துக்குரிய 
காரியங்களைப்‌ பேசக்‌ கூடாது. எப்படிப்‌ போதிப்பது என்று பவுல்‌ 
தீமோத்தேயுவுக்கு அறிவுரை கொடுத்தபோது இதே போன்ற 
ஆலோசனையை அவனுக்கும்‌ கொடுத்திருக்கிறார்‌ (2 தீமோ. 2:23-26). 











புறஜாதியார்‌ தேவனோடும்‌ ஒருவர்‌ மற்றவரோடும்‌ கொண்டுள்ள 
அன்பான உறவைக்‌ கண்டு யூதர்கள்‌ வைராக்கியம்‌ கொள்ள வேண்டும்‌ 


45 





என்று பவுல்‌ ஒன்பது முதல்‌ பதினொரு அதிகாரங்கள்‌ வரை எழுதியிருக்‌ 
கிறார்‌. நாம்‌ புதிய விசுவாசிகளுக்கு முன்பாகக்‌ கிறிஸ்துவின்‌ அன்பைச்‌ 
செயல்பூர்வமாகக்‌ காட்டும்போது, அவர்களும்‌ கிறிஸ்துவோடு நாம்‌ 
வாழும்‌ வாழ்க்கையைக்‌ குறித்து இன்னுமதிகமாக அறிய வாஞ்சிப்பார்‌ 
கள்‌. தாங்களும்‌ கிறிஸ்துவுக்காகப்‌ பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமான 
வாழ்க்கை வாழ விரும்புவார்கள்‌. 











தேவன்‌ யோபுக்குத்‌ தம்மை வெளிப்படுத்தி, அவனோடு உறவை 
ஏற்படுத்திக்கொண்டதின்‌ மூலம்‌ அவனுடைய பல கேள்விகளுக்குப்‌ 
பதிலளித்தார்‌. இதைப்‌ போல இளம்‌ விசுவாசிகள்‌ கிறிஸ்துவின்மூலமாகத்‌ 
தேவனை மெய்யாகவே அறியும்போது, அவர்களுடைய கேள்விகளுக் 
குப்‌ பதில்‌ கிடைக்கும்‌. பரிசுத்தமாக்கப்படுதலைக்‌ குறித்தும்‌ அவர்கள்‌ 
அறிந்துகொள்வார்கள்‌. 

எவைகளைச்‌ சாப்பிடலாம்‌ என்பதைக்‌ குறித்து எழுந்த சச்சரவை 
யும்‌ அப்போஸ்தலன்‌ தீர்த்துவைக்கிறார்‌. ஆதியாகமத்தில்‌ சகல விதத்‌ 
தாவரங்களையும்‌ மனுஷர்‌ புசிப்பதற்காகத்‌ தேவன்‌ கொடுத்திருக்கிறார்‌ 
என்று கூறப்பட்டிருக்கிறபடியால்‌, நாம்‌ காய்கறிகளை மட்டுமே உண்ண 
வேண்டும்‌ என்று நம்பியவர்கள்‌ ரோமாபுரிச்‌ சபையில்‌ இருந்தார்கள்‌ 
(இவர்கள்‌ யூதர்களாக இருக்கலாம்‌) . பவுல்‌ இவர்களைப்‌ பலவீனர்கள்‌ 
என்று குறிப்பிடுகிறார்‌. இதனால்‌ அவர்‌ அவர்களை ஏற்றுக்கொள்ள 
வில்லை என்றே அர்த்தமாகிறது. 
மாம்சம்‌ சாப்பிடுகிறவர்கள்‌ மரக்கறிகளை மட்டும்‌ உண்பவர்களை 
அற்பமாக எண்ணக்கூடாது என்பதற்கு அவர்‌ ஒரு அழகான உருவகத்‌ 
தைச்‌ சொல்லுகிறார்‌. பவுல்‌ இந்த நிருபத்தை எழுதியபோது, ரோமாபுரி 
யில்‌ பாதிப்‌ பேர்‌ அடிமைகளாக இருந்தார்கள்‌. அடிமைகள்‌ தங்கள்‌ 
எஜமானருக்கே பதில்‌ கொடுக்க வேண்டியவர்கள்‌. இந்த நிருபத்தின்‌ 
துவக்கத்தில்‌ அவர்கள்‌ ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவுக்கு அடிமை 
களாக இருக்கிறார்கள்‌ என்று பவுல்‌ எழுதியிருக்கிறார்‌. இப்போது, தங்கள்‌ 
சக அடிமைகளை, கிறிஸ்துவுக்குள்‌ சகோதரர்களை நியாயந்தீர்க்க 
அவர்களுக்கு உரிமையில்லை என்று அவர்‌ போதிக்கிறார்‌. அவர்கள்‌ 
ஒருவர்‌ மற்றவருக்கு அல்ல, தங்கள்‌ எஜமானாகிய இயேசுகிறிஸ்து 
வுக்கே பதில்‌ கொடுக்க வேண்டியவர்கள்‌. 



































பிறகு, சிறப்பான நாட்களை ஆசரிப்பதைப்‌ பற்றி அவர்‌ குறிப்பிடு 
கிறார்‌. யூதர்களின்‌ ஓய்வுநாளை ஆசரிப்பதும்‌, அதோடு தொடர்புடைய 
விலக்கிவைக்க வேண்டிய காரியங்களுமே பிரச்சினைகளாக இருந்தன. 
யூத அப்போஸ்தலர்கள்‌ இயேசுவானவர்‌ உயிர்த்தெழுந்த நாளாகிய 
வாரத்தின்‌ முதலாம்‌ நாளை ஆராதிக்கும்‌ நாளாக மாற்றினார்கள்‌. அவர்‌ 
கள்‌ இதை ஓய்வுநாள்‌ என்று கூறுவதில்லை. அவர்கள்‌ ஞாயிற்றுக்‌ 
கிழமையை “கர்த்தருடைய நாள்‌'' என்று குறிப்பிட்டார்கள்‌. 


46 


ரோமாபுரியிலிருந்த சில சீஷர்கள்‌ இந்தக்‌ கர்த்தருடைய நாளையும்‌ 
ஓய்வுநாளைப்‌ போல ஆசரிக்க வேண்டும்‌ என்று நம்பினார்கள்‌. இன்றும்‌ 
பல விசுவாசிகள்‌ ஞாயிற்றுக்கிழமையைத்‌ தங்கள்‌ ஓய்வுநாளாக 
அனுசரித்து, பல கட்டுப்பாட்டுகளை ஏற்படுத்திக்கொள்கிறார்கள்‌. மற்ற 
விசுவாசிகளோ வாரத்தின்‌ எல்லா நாட்களையும்‌ கர்த்தருடைய நாளாகக்‌ 
கருதுகிறார்கள்‌. 





இதே பிரச்சினை முதல்‌ தலைமுறை ரோமாபுரிச்‌ சபையிலும்‌ 
காணப்பட்டது. “அன்றியும்‌, ஒருவன்‌ ஒரு நாளை மற்றொரு நாளிலும்‌ 
விசேஷமாக எண்ணுகிறான்‌; வேறொருவன்‌ எல்லா நாட்களையும்‌ 
சரியாக எண்ணுகிறான்‌; அவனவன்‌ தன்தன்‌ மனதிலே முழு நிச்சயத்தை 
உடையவனாயிருக்கக்கடவன்‌'' (வச. 5). அப்போஸ்தலனுடைய 
கருத்தில்‌ இது முக்கியமான பிரச்சினையாகக்‌ காணப்படாதபடியால்‌, 
அவர்‌ இதில்‌ எது சரி, எது தவறு என்று குறிப்பிடவில்லை. 
ஒவ்வொருவரும்‌ தனது மனதில்‌ முழு நிச்சயத்தைப்‌ பெற்றிருக்க 
வேண்டும்‌ என்று மட்டுமே அவர்‌ கூறுகிறார்‌. இதை ஒப்புக்‌ 
கொள்ளாதவர்கள்‌ வேறுபட்ட கருத்தைத்‌ கொண்டவர்களிடம்‌ 
அன்போடும்‌ மரியாதையோடும்‌ நடந்துகொள்ள வேண்டும்‌. 
அவர்களுடைய ஆவிக்குரிய நேர்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்‌. 





பல விசுவாசிகளால்‌ ஏற்றுக்கொள்ளப்படும்‌ ஐக்கியத்தைக்‌ குறித்த 
ஒரு தற்கால வாசகம்‌ இந்தப்‌ பகுதியை அடிப்படையாகக்‌ கொண்டதாகும்‌: 
“அத்தியாவசியமான காரியங்களில்‌ ஐக்கியமும்‌, அத்தியாவசியமில்லாத 
காரியங்களில்‌ மரியாதையோடுள்ள புரிந்துகொள்ளுதலும்‌, ஏற்றுக்‌ 
கொள்ளுதலும்‌ காணப்பட வேண்டும்‌. எல்லாக்‌ காரியங்களிலும்‌ அன்பு 
காணப்பட வேண்டும்‌.'' உணவுப்‌ பழக்கத்தையும்‌ சிறப்பான 
நாட்களையும்‌ பற்றிப்‌ பவுல்‌ ரோமருக்குக்‌ கொடுத்த ஆலோசனையின்‌ 
சுருக்கம்‌ இதுவாகும்‌. இந்தக்‌ கொள்கையை அவர்‌ அழகாக விளக்கி 
யிருக்கிறார்‌: ““நம்மில்‌ ஒருவனும்‌ தனக்கென்று பிழைக்கிறதுமில்லை, 
ஒருவனும்‌ தனக்கென்று மரிக்கிறதுமில்லை. நாம்‌ பிழைத்தாலும்‌ 
கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம்‌, நாம்‌ மரித்தாலும்‌ கர்த்தருக்கென்று 
மரிக்கிறோம்‌; ஆகையால்‌ பிழைத்தாலும்‌ மரித்தாலும்‌ நாம்‌ கர்த்தருடைய 
வர்களாயிருக்கிறோம்‌'' (வச, 7-8). 























நாம்‌ செய்யும்‌ எல்லாவற்றையும்‌ கர்த்தருக்கென்றே செய்கிறோம்‌. 
இங்கே ஆவிக்குரிய சமுதாயத்தில்‌ ஒருவர்‌ மற்றவரோடு கொண்டுள்ள 
உறவைப்‌ பற்றிக்‌ கூறப்பட்டாலும்‌, தேவன்‌ ஆபிரகாமுக்குக்‌ கூறிய 
வார்த்தைகளை நாம்‌ ஒருபோதும்‌ மறந்துவிடக்‌ கூடாது: ““நான்‌ சர்வ 
வல்லமையுள்ள தேவன்‌; நீ எனக்கு முன்பாக நடந்துகொண்டு 
உத்தமனாயிரு'' (ஆதி. 17:1). 





47 


பிறகு, அவர்‌ தனது போதனைக்குப்‌ பரிபூரண முன்மாதிரியான 
வரைக்‌ குறிப்பிடுகிறார்‌: “கிறிஸ்துவும்‌ மரித்தோர்மேலும்‌ ஜீவனுள்ளோர்‌ 
மேலும்‌ ஆண்டவராயிருக்கும்பொருட்டு, மரித்தும்‌ எழுந்தும்‌ பிழைத்து 
மிருக்கிறார்‌. இப்படியிருக்க, நீ உன்‌ சகோதரனைக்‌ குற்றவாளியென்று 
தீர்க்கிறதென்ன? நீ உன்‌ சகோதரனை அற்பமாய்‌ எண்ணுகிறதென்ன? 
நாமெல்லாரும்‌ கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக 
நிற்போமே. அந்தப்படி: முழங்கால்‌ யாவும்‌ எனக்கு முன்பாக முடங்கும்‌, 
நாவு யாவும்‌ தேவனை அறிக்கைபண்ணும்‌ என்று என்‌ ஜீவனைக்‌ 
கொண்டு உரைக்கிறேன்‌ என்பதாய்க்‌ கர்த்தர்‌ சொல்லுகிறார்‌ என்று 
எழுதியிருக்கிறது. ஆதலால்‌ நம்மில்‌ ஒவ்வொருவனும்‌ தன்னைக்‌ 
குறித்துத்‌ தேவனுக்குக்‌ கணக்கொப்புவிப்பான்‌. இப்படியிருக்க, நாம்‌ 
இனிமேல்‌ ஒருவரையொருவர்‌ குற்றவாளிகளென்று தீர்க்காமலிருப்‌ 
போமாக. ஒருவனும்‌ தன்‌ சகோதரனுக்கு முன்பாகத்‌ தடுக்கலையும்‌ 
இடறலையும்‌ போடலாகாதென்றே தீர்மானித்துக்கொள்ளுங்கள்‌' ' 
(ரோமர்‌ 14:9-13). 








நாம்‌ அனைவரும்‌ அடிமைகளாக நமது எஜமானாகிய இயேசு 
கிறிஸ்துவுக்குக்‌ கணக்குக்கொடுக்க வேண்டும்‌ என்று கூறிய பவுல்‌, 
இப்போது அவர்‌ ஜீவனுள்ளோர்மேல்‌ ஆண்டவராக இருப்பது 
மட்டுமின்றி, மரித்தோர்‌ மேலும்‌ ஆண்டவராக இருக்கிறார்‌ என்று சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. மரித்தோர்‌ அவருக்கு முன்பாக நியாயத்தீர்ப்பு நாளில்‌ நிற்க 
வேண்டும்‌ (யோவான்‌ 5:22). 

பவுல்‌ அடிக்கடி தனது போதனையில்‌ இந்த நியாயத்தீர்ப்பைக்‌ 
குறித்த பார்வையைக்‌ கொண்டுவருகிறார்‌. கொரிந்திய சபையாருக்கு 
அவர்‌ எழுதியபோது, ஒருநாள்‌ அவர்களுடைய ஊழியத்தின்‌ கிரியை 
கள்‌ கிறிஸ்துவின்‌ நியாயாசனத்தண்டையில்‌ சோதித்துப்‌ பார்க்கப்படும்‌ 
என்று கூறியிருக்கிறார்‌ (1 கொரி. 3:12-15). 

பேதுரு, அப்பொல்லோ போன்ற ஊழியர்களுக்கு மேலாகத்‌ 
தன்னைப்‌ போற்றிய கொரிந்திய சபையாரிடம்‌ அவர்‌ தானும்‌ தனது 
கிரியைகளுக்காக ஒருநாள்‌ நியாயத்தீர்ப்பைச்‌ சந்திக்க வேண்டியிருக்கும்‌ 
என்பதை நினைவுபடுத்தினார்‌. அப்போது கர்த்தரின்‌ பாராட்டைப்‌ 
பெறுவதையே அவர்‌ பெரிதாகக்‌ கருதினார்‌ (1 கொரி. 4:3-5). இப்போது 
அவர்‌ ரோமருக்குச்‌ சொல்லுவது போலவே, ஒருநாள்‌ நாம்‌ நமது 
செயல்களுக்காகத்‌ தேவனுக்குக்‌ கணக்குக்‌ கொடுக்க வேண்டும்‌ என்று 
கொரிந்தியருக்கும்‌ நினைவுபடுத்தியிருக்கிறார்‌ (2 கொரி. 5:10). 








நாம்‌ கர்த்தரால்‌ நியாயந்தீர்க்கப்பட வேண்டியிருக்கும்போது, ஏன்‌ 
ஒருவரையொருவர்‌ நியாயந்தீர்க்க வேண்டும்‌? அதாவது, கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றும்‌ அனைவருக்கும்‌ உங்களை நியாயாதிபதியாக நியமித்தவர்‌ 





48 


யார்‌ என்று அவர்‌ கேட்கிறார்‌. நமது சகோதரருக்கு முன்பாக நாம்‌ 
தடுக்கலையும்‌ இடறலையும்‌ போடக்கூடாது என்று கூறி அவர்‌ தனது 
இந்தப்‌ போதனையை முடிக்கிறார்‌. 








இப்போது பவுல்‌ நமது பலவீனமான சகோதரரைக்‌ குறித்து நாம்‌ 
எத்தகைய பொறுப்புகளைப்‌ பெற்றிருக்கிறோம்‌ என்பதை எடுத்துக்‌ 
கூறுகிறார்‌: “ஒரு பொருளும்‌ தன்னிலே தீட்டுள்ளதல்லவென்று 
கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவுக்குள்‌ அறிந்து நிச்சயித்திருக்கிறேன்‌; ஒரு 
பொருளைத்‌ தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிறவனெவனோ 
அவனுக்கு அது தீட்டுள்ளதாயிருக்கும்‌. போஜனத்தினாலே உன்‌ 
சகோதரனுக்கு விசனமுண்டாக்கினால்‌, நீ அன்பாய்‌ நடக்கிறவனல்ல; 
அவனை உன்‌ போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக 
மரித்தாரே. 





“உங்கள்‌ நன்மை தூஷிக்கப்பட இடங்கொடாதிருங்கள்‌. 
தேவனுடைய ராஜ்யம்‌ புசிப்பும்‌ குடிப்புமல்ல, அது நீதியும்‌ சமாதானமும்‌ 
பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌ சந்தோஷமுமாயிருக்கிறது. 
இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியஞ்செய்கிறவன்‌ தேவனுக்குப்‌ 
பிரியனும்‌ மனுஷரால்‌ அங்கிகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான்‌”' 
(ரோமர்‌ 14:14-18). 








“கர்த்தராகிய இயேசுவுக்குள்‌ அறிந்து நிச்சயித்திருக்கிறேன்‌'' என்று 
பவுல்‌ கூறும்போது, அவர்‌ கலாத்தியருக்கு எழுதிய நிருபத்தில்‌ விவரித்த 
அனுபவத்தைக்‌ குறிப்பிடலாம்‌ (1:1-2:10). அல்லது தனக்கு அறிமுக 
மான இயேசுவானவரின்‌ போதனைகளை அவர்‌ குறிப்பிடலாம்‌ (மாற்கு 
7:18-19). இந்த வசனங்களில்‌ எந்த உணவும்‌ தீட்டானது அல்ல என்று 
இயேசுவானவர்‌ போதித்தார்‌. இது யூதருக்குப்‌ புரட்சிகரமான போதனை 
யாக இருந்தது. உணவைச்‌ சாப்பிடுபவனின்‌ ஆவிக்குரிய நிலைமையே 
அதை அசுத்தமாக்குகிறது அல்லது சுத்தமாக்குகிறது என்பதே இயேசு 
மற்றும்‌ பவுலின்‌ போதனைகளிலுள்ள சத்தியமாகும்‌. 














பவுல்‌ “ஒரு பொருளைத்‌ தீட்டுள்ளதென்று எண்ணிக்கொள்ளுகிற 
வனெவனோ அவனுக்கு அது தீட்‌ டுள்ளதாயிருக்கும்‌'' என்று எழுதும்‌ 
போது மறுபடியுமாக மனச்சாட்சியைக்‌ குறிப்பிடுகிறார்‌. பிறகு அவர்‌ 
கொரிந்தியருக்கு எழுதியதுபோல, கிறிஸ்துவின்‌ அன்பைப்‌ போன்ற 
அன்பை வலியுறுத்துகிறார்‌. *“ போஜனத்தினாலே உன்‌ சகோதரனுக்கு 
விசனமுண்டாக்கினால்‌, நீ அன்பாய்‌ நடக்கிறவனல்ல; அவனை உன்‌ 
போஜனத்தினாலே கெடுக்காதே, கிறிஸ்து அவனுக்காக மரித்தாரே'' 
(ரோமர்‌ 14:15). நீங்களா அல்லது அந்தச்‌ சகோதரனா யார்‌ கூறுவது சரி 
என்று நியாயந்தீர்ப்பது உறவை வளர்க்காது. கிறிஸ்து அவனை 
அதிகமாக நேசித்தபடியால்‌ அவனுக்காகவும்‌ மரித்திருக்கிறார்‌. நீங்கள்‌ 


49 

















எவ்வளவாக அவனிடம்‌ அன்புகாட்டுகிறீர்கள்‌ என்பதே முக்கியமான 
காரியமாகும்‌. 


அடுத்து அப்போஸ்தலன்‌ ஏவுதல்பெற்ற இரண்டு அருமையான 
போதனைகளைக்‌ கொடுக்கிறார்‌: “உங்கள்‌ நன்மை தூஷிக்கப்பட 
இடங்கொடாதிருங்கள்‌. தேவனுடைய ராஜ்யம்‌ புசிப்பும்‌ குடிப்புமல்ல, 
அது நீதியும்‌ சமாதானமும்‌ பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌ 
சந்தோஷமுமாயிருக்கிறது'' (வச. 16-17). இப்போது ரோமாபுரி 
யிலுள்ள ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும்‌ பவுல்‌ தனிப்பட்ட 
போதனையைக்‌ கொடுக்கிறார்‌. சரியாக நடந்துகொள்வது நன்மையான 
காரியம்தான்‌. ஆனாலும்‌, நாம்‌ சரியாக நடப்பது நமது சகோதரனுக்கு 
இடறலாகவும்‌ தடுக்கலாகவும்‌ இருக்குமானால்‌, அப்போது நமது நன்மை 
தீமையென்று தூஷிக்கப்படுவதற்கு நாம்‌ இடம்கொடுத்துவிடுகிறோம்‌. 

பிறகு பவுல்‌ தேவனுடைய ராஜ்யத்தை மூன்று காரியங்களாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌: நீதி, சமாதானம்‌, பரிசுத்த ஆவியினாலுண்டாகும்‌ 
சந்தோஷம்‌. பரலோக ராஜ்யம்‌ சரியாக நடந்துகொள்வதைப்‌ பற்றியது 
மட்டுமல்ல என்று அவர்‌ கூறுகிறார்‌. இந்த நிருபம்‌ முழுவதிலும்‌ அவர்‌ 
விசுவாசத்தினால்‌ நாம்‌ தேவனிடமிருந்து பெரும்‌ ஈவாகிய நீதியைப்‌ 
பற்றியே கூறுகிறார்‌. உங்கள்‌ சகோதரனைக்‌ குறித்த உங்கள்‌ மனோ 
பாவமும்‌ செயல்களும்‌ இந்த நீதியின்‌ வெளிப்பாடாகவே இருக்க 
வேண்டும்‌. 

















இங்கே பவுல்‌ ஆவியின்‌ கனியாகிய சமாதானத்தைப்‌ பற்றிக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. விசுவாசிகள்‌ கடுமையான எதிர்ப்பை அனுபவித்துக்‌ 
கொண்டிருக்கும்போதுகூடப்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ அவர்களுக்கு 
இந்தச்‌ சமாதானத்தை அருளுகிறார்‌. பவுல்‌ இங்கே குறிப்பிடும்‌ 
சந்தோஷமும்‌ ஆவியின்‌ கனியாகிய சந்தோஷமாகும்‌. விசுவாசிகள்‌ 
சோகமான காரியங்களை எதிர்நோக்கினாலும்கூட அவர்களால்‌ இந்தச்‌ 
சந்தோஷத்தைப்‌ பெற முடியும்‌. பவுல்‌ இங்கே குறிப்பிடும்‌ அன்பும்‌ 
பரிசுத்த ஆவியானவரின்‌ பிரசனத்தினால்‌ விசுவாசிகளின்‌ வாழ்க்கை 
யில்‌ ஆவியின்‌ கனியாக வெளிப்படும்‌ அன்பையே குறிக்கிறது (கலா. 
5:22-23). அப்போது நமது பரமபிதாவானவர்‌ நமக்குத்‌ தேவை என்று 
அறிந்த மற்றக்காரியங்களை நமக்குக்‌ கொடுக்கிறார்‌ (மத்‌. 6:8, 33). 
இந்த ஆலோசனைக்கு முடிவாக அவர்‌ இந்த ஆசியை 
வழங்குகிறார்‌: *“இவைகளிலே (இந்த மூன்று காரியங்களிலே) கிறிஸ்து 
வுக்கு ஊழியஞ்செய்கிறவன்‌ தேவனுக்குப்‌ பிரியனும்‌ மனுஷரால்‌ 
அங்கிகரிக்கப்பட்டவனுமாயிருக்கிறான்‌'' (ரோமர்‌ 14:18). 

















பிறகு அவர்‌ மறுபடியுமாகத்‌ தனது போதனையைச்‌ சுருக்கமாகக்‌ 
கூறி வலியுறுத்துகிறார்‌: “ஆனபடியால்‌, சமாதானத்துக்கடுத்தவை 
50 


களையும்‌, அந்நியோந்நிய பக்திவிருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும்‌ 
நாடக்கடவோம்‌'' (வச. 19). 

கொரிந்தியருக்கு எழுதிய முதல்‌ நிருபத்தில்‌ அவர்‌ ஒரு முக்கியமான 
கேள்வியைக்‌ கேட்டு அதற்குப்‌ பதிலையும்‌ கொடுக்கிறார்‌: “சகோதரரே, 
இது என்ன? சகலமும்‌ பக்திவிருத்திக்கேதுவாகச்‌ செய்யப்படக்‌ கடவது! ' 
(1 கொரி. 14:26). இந்த அதிகாரத்தில்‌ பரிசுத்த ஆவியானவர்‌ விசுவாசி 
களின்மீது இறங்கும்போது எப்படி நடந்துகொள்ள வேண்டும்‌ என்பதைப்‌ 
பவுல்‌ விவரிக்கிறார்‌. விசுவாசிகளாகக்‌ கூடிவரும்போது ஒருவருக்‌ 
கொருவர்‌ பக்திவிருத்திக்கேதுவாக எல்லாவற்றையும்‌ செய்ய வேண்டும்‌ 
என்று கிட்டத்தட்ட நாற்பது முறை பவுல்‌ வலியுறுத்தியிருக்கிறார்‌. 

எபிரெய நிருபத்தில்‌ விசுவாசிகள்‌ ஒன்றாகக்‌ கூடிவரும்போது, 
ஒருவருக்கொருவர்‌ அன்புக்கும்‌ நற்கிரியைகளுக்கும்‌ ஏவுதல்‌ அளிக்க 
வேண்டுமென்று கூறப்பட்டிருக்கிறது (எபி. 10:21-24). நாம்‌ 
ஆவிக்குரிய சமுதாயமாகக்‌ கூடிவரும்போது நமது சொந்தத்‌ தேவைகளை 
நாடாமல்‌ கிறிஸ்துவுக்குள்‌ மற்றச்‌ சகோதர சகோதரிகளின்‌ தேவைகளைக்‌ 
கவனிக்க வேண்டும்‌ என்று புதிய ஏற்பாட்டில்‌ தொடர்ந்து போதிக்கட்‌ 
பட்டிருக்கிறது (பிலி. 2:4). 

நமது சகோதரனை ஆசீர்வதித்து, அவனுக்குப்‌ பக்திவிருத்தி 
உண்டாக்கும்படி செய்யும்‌ நமது பொறுப்பை இது அதிகமாக வலியுறுத்து 
கிறது. இந்தப்‌ பகுதியில்‌ அவர்‌ சகோதரன்‌ என்று குறிப்பிடுவது நமது சக 
சகோதரிகள்‌ உட்பட விசுவாசிகள்‌ அனைவரையும்‌ குறிக்கிறது. 'பலவீன 
மான சகோதரனுக்கு'' நாம்‌ எவ்வளவுதூரம்‌ அன்புகாட்ட வேண்டும்‌? 
என்ற கேள்விக்குப்‌ பவுல்‌ இவ்வாறு பதில்‌ கூறியிருக்கிறார்‌: 
““போஜனத்தினிமித்தம்‌ தேவனுடைய கிரியையை அழித்துப்‌ போடாதே. 
எந்தப்‌ பதார்த்தமும்‌ சுத்தமுள்ளதுதான்‌; ஆனாலும்‌ இடறலுண்டாகப்‌ 
புசிக்கிறவனுக்கு அது தீமையாயிருக்கும்‌. மாம்சம்‌ புசிக்கிறதும்‌, 
மதுபானம்‌ பண்ணுகிறதும்‌, மற்றெதையாகிலும்‌ செய்கிறதும்‌, உன்‌ 
சகோதரன்‌ இடறுகிறதற்காவது, தவறுகிறதற்காவது, பலவீனப்படு 
கிறதற்காவது ஏதுவாயிருந்தால்‌, அவைகளில்‌ ஒன்றையும்‌ 
செய்யாமலிருப்பதே நன்மையாயிருக்கும்‌'' (ரோமர்‌ 14:20-21). 






































நமது சகோதரனை இடறலடையச்‌ செய்யும்‌ அல்லது இன்னுமதிக 
மாகப்‌ பலவீனப்படுத்தும்‌ எதையும்‌ நாம்‌ செய்யக்‌ கூடாது என்பதே 
பவுலின்‌ பதிலாகும்‌. அப்படியானால்‌ “நாம்‌ நமது பலவீனமான 
சகோதரனின்‌ பலவீனத்துக்கேற்ப இவ்வாறு செய்துவருவோமானால்‌ 
அவனை பலவீனமாகவே வைத்திருப்போம்‌ அல்லவா?'' என்ற 
மற்றொரு கேள்வி எழுகிறது. நமது பலவீனமான சகோதரனுக்கு 
இடம்கொடுப்பதைவிட தேவனுக்கு முன்பாக நடந்து, அவருக்கு 
மகிமையளிக்கும்‌ காரியங்களைச்‌ செய்வதே நமது முன்னுரிமையாக 


51 











இருக்க வேண்டும்‌. எனவேதான்‌ அவர்‌ இப்படி எழுதுகிறார்‌: “உனக்கு 
விசுவாசமிருந்தால்‌ அது தேவனுக்கு முன்பாக உன்மட்டும்‌ இருக்கட்டும்‌, 
நல்லதென்று நிச்சயித்த காரியத்தில்‌ தன்னைக்‌ குற்றவாளியாக்காதவன்‌ 
பாக்கியவான்‌. ஒருவன்‌ சமுசயப்படுகிற வனாய்ப்‌ புசித்தால்‌, அவன்‌ 
விசுவாசமில்லாமல்‌ புசிக்கிறபடியினால்‌, ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கப்‌ 
படுகிறான்‌. விசுவாசத்தினாலே வராத யாவும்‌ பாவமே'' (வச. 22-23). 


இந்த அற்புதமான பகுதியில்‌, ரோமாபுரியிலுள்ள விசுவாசிகள்‌ 
உள்ளுக்குள்‌ தங்கள்‌ மனச்சாட்சியையும்‌, உணர்த்துதலையும்‌ நோக்கிப்‌ 
பார்க்குமாறு பவுல்‌ அவர்களுக்கு அறைகூவல்‌ விடுக்கிறார்‌. பிறகு 
அவர்கள்‌ சுற்றிலும்‌ பார்த்து, தங்கள்‌ பலவீனமான சகோதரனை 
அன்போடு அணைத்துக்கொள்ள வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌. இப்போது 
அவர்கள்‌ மேலே பார்த்து, தேவனுக்கு முன்பாக நடக்க வேண்டும்‌ என்று 
ஆலோசனை கூறுகிறார்‌. அவர்களுக்குள்‌ சச்சரவை ஏற்படுத்தும்‌ 
அனைத்துக்‌ காரியங்களையும்‌ அவர்கள்‌ தேவனுக்கு முன்பாகக்‌ 
கொண்டுவர வேண்டும்‌. 











““விசுவாசமில்லாமல்‌ தேவனுக்குப்‌ பிரியமாயிருப்பது கூடாத 
காரியம்‌; ஏனென்றால்‌, தேவனிடத்தில்‌ சேருகிறவன்‌ அவர்‌ உண்டென்‌ 
றும்‌, அவர்‌ தம்மைத்‌ தேடுகிறவர்களுக்குப்‌ பலன்‌ அளிக்கிறவரென்றும்‌ 
விசுவாசிக்க வேண்டும்‌'' என்று புதியஏற்பாடு திட்டவட்டமாகக்‌ 
கூறுகிறது (எபி. 11:6). 








விசுவாசமில்லாமல்‌ நம்மால்‌ தேவனிடம்‌ வரமுடியாது என்றால்‌, 
விசுவாசமில்லாமல்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்த முடியாது என்றால்‌, 
அப்போது கிறிஸ்துவில்‌ விசுவாசம்‌ இல்லாமல்‌ நாம்‌ செய்யும்‌ எந்தக்‌ 
காரியமும்‌ பாவமாகவே இருக்கும்‌. இந்த அதிகாரம்‌ நமக்குள்ளே 
பார்ப்பதையும்‌, நம்மைச்‌ சுற்றிலும்‌ பார்ப்பதையும்‌ அதிகமாக வலியுறுத்தி 
னாலும்‌, சச்சரவு செய்யும்‌ விசுவாசிகள்‌ விசுவாசத்தில்‌ மேல்நோக்கிப்‌ 
பார்க்காவிட்டால்‌, அவர்களால்‌ சரியானவகையில்‌ தங்களுக்குள்ளும்‌ 
தங்களைச்‌ சுற்றிலும்‌ பார்க்க முடியாது. 








வயல்நிலங்கள்‌ இப்போதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று 
நாம்‌ கண்களை ஏறெடுத்துப்‌ பார்க்க வேண்டும்‌ என்று இயேசுவானவர்‌ 
கூறியிருக்கிறார்‌ (யோவான்‌ 4:35). அவர்‌ மக்களைக்‌ குறித்தே 
பேசுகிறார்‌. நாம்‌ சுற்றிலும்‌ பார்ப்பதற்கு முன்பாக மேலே பார்க்க 
வேண்டும்‌ என்று அவர்‌ போதிக்கிறார்‌. தேவனும்‌ கிறிஸ்துவும்‌ மக்களைப்‌ 
பார்ப்பதுபோல நாம்‌ அவர்களைப்‌ பார்க்க வேண்டும்‌. 











பவுலின்‌ இந்தப்‌ போதனை அதிகாரப்‌ பிரிவைத்‌ தாண்டி, 
தினைந்தாம்‌ அதிகாரத்திலும்‌ தொடர்கிறது. '“அன்றியும்‌, பலமுள்ள 
52 





ட்‌ 


வர்களாகிய நாம்‌ நமக்கே பிரியமாக நடவாமல்‌, பலவீனருடைய 
பலவீனங்களைத்‌ தாங்க வேண்டும்‌. நம்மில்‌ ஒவ்வொருவனும்‌ 
பிறனுடைய பக்திவிருத்திக்கேதுவான நன்மையுண்டாகும்படி பிரியமாய்‌ 
நடக்கக்கடவன்‌'' (ரோமர்‌ 15:1-2). 








தினான்காம்‌ அதிகாரத்தில்‌ தனது போதனையை இந்த இரண்டு 
வசனங்களில்‌ சுருக்கமாகத்‌ தொகுத்துக்‌ கொடுத்த பிறகு, பதின்மூன்றாம்‌ 
வசனம்‌ வரையில்‌ பவுல்‌ இந்தப்‌ போதனையைத்‌ தொடருகிறார்‌. நமது 
ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்துவே அவருக்குச்‌ சிறந்த முன்மாதிரியாகத்‌ 
தோன்றுகிறார்‌: ““கிறிஸ்துவும்‌ தமக்கே பிரியமாய்‌ நடவாமல்‌: உம்மை 
நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள்‌ என்மேல்‌ விழுந்தது என்று எழுதி 
யிருக்கிறபடியே (சங்‌. 69:9) நடந்தார்‌. தேவவசனத்தினால்‌ உண்டாகும்‌ 
பொறுமையினாலும்‌ ஆறுதலினாலும்‌ நாம்‌ நம்பிக்கையுள்ளவர்களாகும்‌ 
படிக்கு, முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம்‌ நமக்குப்‌ போதனையாக 
எழுதியிருக்கிறது. நீங்கள்‌ ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவின்‌ பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால்‌ மகிமைப்‌ 
படுத்தும்படிக்கு, பொறுமையையும்‌ ஆறுதலையும்‌ அளிக்கும்‌ தேவன்‌, 
கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே, நீங்கள்‌ ஏகசிந்தை 
யுள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அநுக்கிரகஞ்செய்வாராக'' 
(ரோமர்‌ 15:3-7). 











இந்த நிருபத்தில்‌ பலவீனமான சகோதரனைக்‌ குறித்த தனது 
போதனையை மனச்சாட்சி, உணர்த்துதல்‌, எண்ணிப்பார்த்தல்‌, சுய 
தியாகமான அன்பு ஆகிய கொள்கைகளாகத்‌ தொகுத்துக்‌ கொடுத்திருக்‌ 
கிறார்‌. 


இயேசுகிறிஸ்துவைவிட இந்தக்‌ கொள்கைகளைத்‌ தமது 
வாழ்க்கையில்‌ செயல்படுத்தியவர்‌ வேறு எவராவது வேதாகமத்தில்‌ 
இருக்க முடியுமா? அவர்‌ மெய்யாகவே தமது பிதாவானவரின்‌ 
மகிமையை நாடினார்‌. அவர்‌ சிலுவையில்‌ நம்‌ அனைவருக்காகவும்‌ 
மரித்தபோது தமது சொந்தப்‌ பயனை நாடாமல்‌, நமது இரட்சிப்பையே 
நாடினார்‌. நாம்‌ கிறிஸ்துவைப்‌ போல இருக்க வேண்டுமென்று பவுல்‌ 
போதிக்கிறார்‌. “கிறிஸ்தவன்‌” என்பதற்கு “கிறிஸ்து - அவன்‌'' அதாவது 
அவன்‌ கிறிஸ்துவைப்‌ போன்றவன்‌ என்பதே அர்த்தமாகும்‌. 








இந்தக்‌ கொள்கைகளுக்குக்‌ கிறிஸ்துவை மேன்மையான மாதிரி 
யாகக்‌ காட்டும்போது பவுல்‌ பழைய ஏற்பாட்டையும்‌ மேற்கோளாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இயேசுவானவர்‌ நமக்காகப்‌ பாவமாகியபோது அவர்‌ 
வுல்‌ போதிப்பதற்கு முழுமையான மாதிரியாக விளங்கினார்‌. 
லவீனமான நமது சகோதர சகோதரிகளைக்‌ குறித்து நாம்‌ கிறிஸ்துவின்‌ 
சிந்தையைப்‌ பெற்றிருப்போமானால்‌, ஒருவரோடொருவர்‌ சச்சரவு 


53 

















செய்வதை விட்டுவிட்டு, ஐக்கியத்தோடும்‌ ஒற்றுமையோடும்‌ ஏகசிந்தை 
உடையவர்களாக இருப்போம்‌. 
இயேசுவானவர்‌ தமது பலவீனமான சகோதரர்களாகிய யூதர்‌ 
களைப்‌ பொருத்த வரையில்‌ எப்படி நடந்துகொண்டார்‌ என்பதைப்‌ பவுல்‌ 
எடுத்துக்‌ கூறுகிறார்‌. உலகத்துக்கு இரட்சிப்பைக்‌ கொண்டுவரும்‌ தமது 
அருட்பணியில்‌ எதிராக இருக்கும்‌ யூதச்‌ சமயத்தலைவர்களையும்‌ 
பங்கெடுக்கச்‌ செய்வதற்கு இயேசுவானவர்‌ மூன்றாண்டுகள்‌ முயன்றார்‌. 
அவர்‌ அவர்களுக்கு ஊழியக்காரரானார்‌ என்று பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. 
இப்போது பவுல்‌ மறுபடியுமாகத்‌ தான்‌ ஒன்பதாம்‌ அதிகாரத்திலிருந்து 
பதினோராம்‌ அதிகாரம்‌ வரையில்‌ குறிப்பிட்ட கருப்பொருளுக்கு 
மறுபடியுமாகத்‌ திரும்புகிறார்‌. யூதர்களின்‌ ஆவிக்குரிய திரும்புதலைக்‌ 
குறிக்கும்‌ தீர்க்கதரிசன வார்த்தைகளை மேற்கோளாக எடுத்துக்‌ 
காட்டுகிறார்‌: “மேலும்‌, பிதாக்களுக்குப்‌ பண்ணப்பட்ட வாக்குத்தத்தங்‌ 
களை உறுதியாக்கும்படிக்கு, தேவனுடைய சத்தியத்தினிமித்தம்‌ இயேசு 
கிறிஸ்து விருத்தசேதனமுள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானாரென்றும்‌; 




















“புறஜாதியாரும்‌ இரக்கம்பெற்றதினிமித்தம்‌ தேவனை மகிமைப்‌ 
படுத்துகிறார்களென்றும்‌ சொல்லுகிறேன்‌. அந்தப்படி: இதினிமித்தம்‌ நான்‌ 
புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கைபண்ணி, உம்முடைய நாமத்‌ 
தைச்‌ சொல்லி, சங்கீதம்‌ பாடுவேன்‌ என்று எழுதியிருக்கிறது. மேலும்‌, 
புறஜாதிகளே, அவருடைய ஜனங்களோடேகூடக்‌ களிகூருங்கள்‌ 
என்கிறார்‌. மேலும்‌, புறஜாதிகளே, எல்லாரும்‌ கர்த்தரைத்‌ துதியுங்கள்‌; 
ஜனங்களே, எல்லாரும்‌ அவரைப்‌ புகழுங்கள்‌ என்றும்‌ சொல்லுகிறார்‌. 
மேலும்‌, ஈசாயின்‌ வேரும்‌ புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவரு 
மாகிய ஒருவர்‌ தோன்றுவார்‌; அவரிடத்தில்‌ புறஜாதியார்‌ நம்பிக்கை 
வைப்பார்கள்‌ என்று ஏசாயா சொல்லுகிறான்‌'' (ரோமர்‌ 15:8-12). 








யூதச்‌ சமயத்‌ தலைவர்களிடம்‌ இயேசுவானவர்‌ எப்படி நடந்து 
கொண்டார்‌ என்பதை எண்ணிப்‌ பாருங்கள்‌. அவர்களோடு 
விரோதமான உரையாடலுக்கே வாய்ப்புக்‌ கிடைத்தது. சில வேளைகளில்‌ 
இது தீவிரமான மோதலாகவும்‌ காணப்பட்டது. என்றாலும்‌, அவர்‌ 
அவர்களை எட்டிச்‌ சென்றார்‌, பவுலுக்கு முன்மாதிரியைக்‌ கொடுத்தார்‌. 
பவுல்‌ தனது அருட்பணி நோக்கத்தை விவரிக்கும்போது, தான்‌ யூதரை 
ஆதாயப்படுத்திக்கொள்வதற்கு யூதரைப்‌ போல ஆகியிருப்பதாகக்‌ 
குறிப்பிடுகிறார்‌ (1 கொரி. 9:19-22). 








இயேசுவானவர்‌ தீர்க்கதரிசிகள்‌ முன்னறிவித்ததை முழுமையாகப்‌ 
புரிந்துகொண்டிருந்தபடியால்‌, யூதமக்களின்‌ ஆவிக்குரிய நலனுக்குப்‌ 
பொறுப்பாக இருந்த சமயத்தலைவர்களோடு இடைபடுவதற்கு அதிக 
நேரத்தைச்‌ செலவிட்டு யூதர்களின்‌ ஊழியக்காரரானார்‌ என்று பவுல்‌ 


54 


குறிப்பிடுகிறார்‌. என்றாலும்‌, சீஷர்கள்‌ எவ்வாறு தங்கள்‌ சச்சரவுகளை 
முடிவுக்குக்‌ கொண்டுவந்து, கிறிஸ்துவோடும்‌ ஒருவர்‌ மற்றவரோடும்‌ 
தங்கள்‌ உறவுகளை எவ்வாறு வளர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்ற தனது 
போதனைக்கு எடுத்துக்காட்டாகவே பவுல்‌ இதைக்‌ கூறுகிறார்‌ என்பதை 
நாம்‌ நினைவில்‌ வைத்திருக்க வேண்டும்‌. 





பதின்மூன்றாம்‌ வசனம்‌ இந்தப்‌ போதனைக்கு முடிவாக இருக்கிறது. 
அது இந்த நிருபத்தின்‌ மூலம்‌ பவுல்‌ ரோமருக்கு அளிக்கும்‌ ஆசீர்வாத 
மாகவும்‌ இருக்கிறது: “பரிசுத்த ஆவியின்‌ பலத்தினாலே உங்களுக்கு 
நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின்‌ தேவன்‌ விசுவாசத்தினால்‌ 
உண்டாகும்‌ எல்லாவித சந்தோஷத்தினாலும்‌ சமாதானத்தினாலும்‌ 
உங்களை நிரப்புவாராக.' 








பதினோராம்‌ அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ அவர்‌ வழக்கிய ஆசீர்வாதத்‌ 
தைப்‌ போலவே (11:36), இந்த வசனமும்‌ அவருடைய மேன்மையான 
வசனங்களில்‌ ஒன்றாகும்‌. தங்கள்‌ அன்புக்குரிய ஒருவரை இழந்துபோன 
விசுவாசிகளோடு பகிர்ந்துகொள்ள இது அருமையான ஒரு வசனமாகும்‌. 
நம்பிக்கை என்பது இந்த உலகத்தில்‌ இன்னும்‌ நன்மை இருக்கிறது, 
ஒரு நாள்‌ நாம்‌ அந்த நன்மையைக்‌ கண்டுகொள்வோம்‌ அல்லது அந்த 
நன்மையான காரியம்‌ நமக்கு நடைபெறும்‌ என்று உறுதிகொண்டிருப்ப 
தாகும்‌. பழைய ஏற்பாடு இந்த உறுதியை ''நன்மையைக்‌ காணுதல்‌'' என்று 
குறிப்பிடுகிறது (சங்‌. 34:12). தனது மேன்மையான அன்பின்‌ 
அதிகாரத்தின்‌ இறுதியில்‌ பவுல்‌ இந்த வாழ்க்கையில்‌ நித்திய மதிப்புள்ள 
மூன்று காரியங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டும்‌ என்று கூறுகிறார்‌: 
விசுவாசம்‌, நம்பிக்கை, அன்பு. எந்தவித தயக்கமுமில்லாமல்‌ அன்பே 
இவைகளில்‌ பெரியது என்று அவர்‌அறிக்கையிடுகிறார்‌. 




















நம்பிக்கை நம்மை விசுவாசத்துக்கு வழிநடத்துகிறபடியால்‌ அது 
நித்திய மதிப்பைப்‌ பெற்றிருக்கிறது. வேதாகமத்தில்‌ விசுவாசத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறும்‌ அதிகாரமான எபிரெயர்‌ 11ஆம்‌ அதிகாரத்தின்‌ துவக்கத்தில்‌ 
விசுவாசம்‌ நம்பப்படுகிறவைகளின்‌ உறுதியாக இருக்கிறது என்‌ 
சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதேனும்‌ ஒரு நன்மை காணப்படும்‌ என்‌ 
விசுவாசிக்க நமக்கு எந்தவித ஏதுவும்‌ இல்லாத போதிலு 
நன்மையானது நடைபெறும்‌ என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோ 
ஆனால்‌, தேவன்‌ இருக்கிறார்‌ என்றும்‌ தம்மை உண்மையாய்த்‌ 
தேடுகிறவர்களுக்கு அவர்‌ பயனளிக்கிறார்‌ என்றும்‌ நாம்‌ விசுவாசிக்கும்‌ 
போது, நாம்‌ நம்பிக்கை வைத்திருக்கும்‌ நன்மைக்கான அஸ்திபாரத்தைப்‌ 
பெறுகிறோம்‌. 





















































விசுவாசமில்லாமல்‌ நம்மால்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்தவோ 
அவரிடத்தில்‌ வரவோ முடியாது என்றும்‌, ஆனால்‌ விசுவாசம்‌ இருந்தால்‌ 


55 











நம்மால்‌ தேவனிடத்தில்‌ வந்து அவரைப்‌ பிரியப்படுத்த முடியும்‌ என்றும்‌ 
நாம்‌ வாசிக்கிறோம்‌ (எபி. 11:6). தேவன்‌ மனித இருதயங்களில்‌ 
நம்பிக்கையை விதைக்கிறார்‌. நமது நம்பிக்கை கிறிஸ்துவில்‌ மீட்கும்‌ 
விசுவாசத்துக்கு நம்மை வழிநடத்த வேண்டும்‌ என்பதே அவருடைய 
சித்தமாகும்‌. எனவே நம்பிக்கை நம்மை விசுவாசத்துக்கும்‌, விசுவாசம்‌ 
நம்மைத்‌ தேவனுக்கும்‌ வழிநடத்துகிறது. 

அன்பானது நம்மைத்‌ தேவனிடம்‌ வழிநடத்தும்‌. தேவன்‌ அன்பாக 
வேயிருக்கிறார்‌ (1 யோவான்‌ 4:8) என்கிறபடியால்‌, அன்பே இந்த 
மூன்றிலும்‌ பெரியது என்று பவுல்‌ கூறினார்‌. நாம்‌ இந்த அன்பை 
அனுபவிக்கும்போது நாம்‌ தேவனோடு உறவில்‌ இருக்கிறோம்‌, அவர்‌ 
நம்மோடு உறவில்‌ இருக்கிறார்‌ (1 யோவான்‌ 4:16). 

நம்பிக்கையைப்‌ பற்றிய பவுலின்‌ இந்த இணையான போதனைகள்‌ 
அவருடைய இந்த அருமையான ஆசீர்வாதத்தைப்‌ போற்றும்படி நமக்கு 
உதவியாக இருக்கின்றன: “பரிசுத்த ஆவியின்‌ பலத்தினாலே உங்களுக்கு 
நம்பிக்கை பெருகும்படிக்கு, நம்பிக்கையின்‌ தேவன்‌ விசுவாசத்தினால்‌ 
உண்டாகும்‌ எல்லாவித சந்தோஷத்தினாலும்‌ சமாதானத்தினாலும்‌ 
உங்களை நிரப்புவாராக.'' பரிசுத்த ஆவியானவரின்‌ வல்லமையே இந்த 
மெய்யான சமாதானத்தையும்‌ சந்தோஷத்தையும்‌ நாம்‌ பெறும்படி 
செய்கிறது. 

















இதே ஆவியானவரே பவுல்‌ உலகத்திலேயே பெரிய காரியம்‌ என்று 
கூறும்‌ அன்புக்கும்‌ ஆதாரமானவராக இருக்கிறார்‌. இந்த அன்பைக்‌ 
கொண்டே சீஷர்கள்‌ தங்கள்‌ சச்சரவுகளைக்‌ களைந்து, கிறிஸ்துவோடும்‌ 
ஒருவர்‌ மற்றவரோடும்‌ தங்கள்‌ உறவுகளை வளர்த்துக்கொள்ள 
வேண்டும்‌. 





தனக்குக்‌ கொடுக்கப்பட்டுள்ள பரம அழைப்பை நிறைவேற்றும்படி 
பவுல்‌ ரோமாபுரியிலுள்ள சில சீஷர்களை உதவிக்குச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டிருக்கிறபடியால்‌, இப்போது தனது ஊழிய நோக்கங்களை 
அவர்களோடு பகிர்ந்துகொள்கிறார்‌: “என்‌ சகோதரரே, நீங்கள்‌ 
நற்குணத்தினால்‌ நிறைந்தவர்களும்‌, சகல அறிவினாலும்‌ நிரப்பப்பட்ட 
வர்களும்‌, ஒருவருக்கொருவர்‌ புத்திசொல்ல வல்லவர்களுமாயிருக்‌ 
கிறீர்களென்று நானும்‌ உங்களைக்‌ குறித்து நிச்சயித்திருக்கிறேன்‌. அப்படி 
யிருந்தும்‌, சகோதரரே, புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே 
பரிசுத்தமாக்கப்பட்டு, தேவனுக்குப்‌ பிரியமான பலியாகும்படிக்கு, நான்‌ 
தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும்‌ ஆசாரியனாயிருந்து 
புறஜாதிகளுக்கு இயேசுகிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும்‌ 
பொருட்டு, தேவன்‌ எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு 
ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான்‌ அதிக தைரியமாய்‌ 
எழுதினேன்‌'' (ரோமர்‌ 15:14-16). 


56 


பவுல்‌ இப்போது தான்‌ இந்த நிருபத்தில்‌ எழுதியுள்ளவைகளை 
நினைத்துப்‌ பார்க்கிறார்‌. அவர்கள்‌ இந்த நிருபத்தின்‌ போதனைகளுக்குக்‌ 
கீழ்ப்படிந்து அதன்படி செய்வார்கள்‌ என்பதில்‌ தனக்கு நம்பிக்கை 
இருக்கிறது என்று அவர்‌ தெரிவிக்கிறார்‌. 








தான்‌ அவர்களுக்குத்‌ தைரியமாய்‌ இந்தக்‌ காரியங்களை 
எழுதியிருப்பதை அவர்‌ ஒப்புக்கொள்கிறார்‌. தான்‌ யூதர்களுக்காக 
அதிகப்‌ பாரம்‌ கொண்டிருந்தாலும்‌, புறஜாதியாருக்குக்‌ கிறிஸ்துவைக்‌ 
கொண்டுசெல்லும்படி தேவனால்‌ அழைக்கப்பட்டிருப்பதைப்‌ பவுல்‌ 
சுட்டிக்காட்டுகிறார்‌. ரோமாபுரியிலும்‌ இப்படிப்பட்ட புறஜாதிக்‌ 
கிறிஸ்தவர்கள்‌ அதிகமாக இருந்தார்கள்‌. அவர்‌ தம்மால்‌ விசுவாசத்துக்‌ 
குள்‌ கொண்டுவரப்பட்டவர்களை, தேவனால்‌ ஏற்றுக்கொள்ளப்பட்டு, 
பரிசுத்த ஆவியானவரால்‌ பரிசுத்தமாக்கப்படும்படியாக ஒரு பலியாக 
ஒப்புக்கொடுப்பதாகக்‌ குறிப்பிடுகிறார்‌. 

பிறகு, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவும்‌ அப்போஸ்தலர்களும்‌ தனக்குக்‌ 
கொடுத்த பொறுப்பைத்‌ தான்‌ நிறைவேற்றிவருவதை அவர்‌ சுட்டிக்‌ 
காட்டுகிறார்‌. அவர்‌ அகிரிப்பா ராஜாவிடம்‌ பேசும்போது, தான்‌ 
கிறிஸ்துவிடமிருந்து பெற்ற கட்டளைக்குக்‌ கீழ்ப்படியாதவனாயிருக்க 
வில்லை என்று அறிக்கையிட்டார்‌. யூதருக்கும்‌, ராஜாக்களுக்கும்‌, புற 
ஜாதியாருக்கும்‌ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டுமென்பதே அந்தக்‌ 
கட்டளையாகும்‌ (அப்‌. 26:19, 20). இப்போது தான்‌ அந்தக்‌ கட்டளையை 
நிறைவேற்றிவருவதை அவர்‌ குறிப்பிடுகிறார்‌: 

“ஆதலால்‌, நான்‌ தேவனுக்குரியவைகளைக்‌ குறித்து இயேசு 
கிறிஸ்துவைக்‌ கொண்டு மேன்மைபாராட்ட எனக்கு இடமுண்டு. 
புறஜாதியாரை வார்த்தையினாலும்‌ செய்கையினாலும்‌ கீழ்ப்படியப்‌ 
பண்ணும்படிக்கு, அற்புத அடையாளங்களின்‌ பலத்தினாலும்‌, தேவ 
ஆவியின்‌ பலத்தினாலும்‌, கிறிஸ்துவானவர்‌ என்னைக்‌ கொண்டு 
நடப்பித்தவைகளைச்‌ சொல்வதல்லாமல்‌ வேறொன்றையும்‌ சொல்ல நான்‌ 
துணிவதில்லை. இப்படி எருசலேம்‌ துவக்கிச்‌ சுற்றிலும்‌, இல்லிரிக்கம்‌ 
தேசம்‌ வரைக்கும்‌, கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தைப்‌ பூரணமாய்ப்‌ 
பிரசங்கித்திருக்கிறேன்‌. மேலும்‌ அவருடைய செய்தியை அறியாதிருந்த 
வர்கள்‌ காண்பார்களென்றும்‌, கேள்விப்படாதிருந்தவர்கள்‌ உணர்ந்து 
கொள்வார்களென்றும்‌ எழுதியிருக்கிறபடியே, நான்‌ மற்றொரு 
வனுடைய அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய 





















































நாமம்‌ சொல்லப்பட்டிராத இடங்களில்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி 
நாடுகிறேன்‌'' (ரோமர்‌ 15:17-21). 
எருசலேமிலிருந்து இத்தாலியின்‌ மையப்‌ பகுதி வரையுள்ள 
பகுதியில்‌ தான்‌ இயேசுகிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை அறிவிக்காத 
57 


பகுதியே கிடையாது என்று பவுல்‌ குறிப்பிடுகிறார்‌. அவர்‌ மற்றொரு 
ஊழியரின்‌ அஸ்திபாரத்தின்மேல்‌ கட்ட விரும்பாதபடியால்‌, அதுவரை 
கிறிஸ்துவின்‌ நாமம்‌ அறிவிக்கப்பட்டிராத புதிய இடங்களுக்குச்‌ 
சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி சென்றார்‌. 

முழுஉலகமும்‌ தேவனுடைய இருதயத்தில்‌ இருக்கிறபடியால்‌, தான்‌ 
முழு உலகையும்‌ தனது இருதயத்தில்‌ கொண்டிருப்பதாகப்‌ பவுல்‌ 
தெரிவிக்கிறார்‌ என்பதே இந்தப்‌ பகுதியின்‌ சாராம்சமாகும்‌. அந்தப்‌ பரம 
தரிசனத்தைத்‌ தான்‌ நிறைவேற்றுவதைப்‌ பற்றிப்‌ பவுல்‌ மேலும்‌ குறிப்பிடு 
கிறார்‌: “உங்களிடத்தில்‌ வருகிறதற்கு இதினாலே அநேகந்தரம்‌ தடை 
பட்டேன்‌. இப்பொழுது இந்தத்‌ திசைகளிலே எனக்கு இடமில்லாத 
படியினாலும்‌, உங்களிடத்தில்‌ வரும்படி அநேக வருஷமாய்‌ எனக்கு 
மிகுந்த விருப்பம்‌ உண்டாயிருக்கிறபடியினாலும்‌, நான்‌ ஸ்பானியா 
தேசத்திற்குப்‌ பிரயாணம்பண்ணுகையில்‌ உங்களிடத்தில்‌ வந்து 
உங்களைக்‌ கண்டுகொள்ளவும்‌, உங்களிடத்தில்‌ சற்றுத்‌ திருப்தியடைந்த 
பின்பு, அவ்விடத்திற்கு உங்களால்‌ வழிவிட்டனுப்பப்படவும்‌, எனக்குச்‌ 
சமயங்கிடைக்குமென்று நம்பியிருக்கிறேன்‌'' (வச. 22-24). 

நடபடிகளின்‌ புத்தகத்தின்‌ இறுதி அதிகாரங்களில்‌ பவுல்‌ 
அப்போஸ்தலன்‌ ரோமாபுரிக்குச்‌ செல்ல வேண்டுமென்று அதிகமான 
வாஞ்சை கொண்டிருப்பதை நாம்‌ பார்க்கிறோம்‌. அவர்‌ இறுதியாக 
அங்கே சென்றடையும்போது, அவர்‌ ரோமப்‌ பேரரசின்‌ தலைநகரைச்‌ 
சென்றடைந்துவிட்டபடியால்‌, புறஜாதியாருக்கான தனது ஊழியத்தை 
நிறைவேற்றிவிட்டார்‌ என்ற எண்ணத்தை அது நமக்குள்‌ ஏற்படுத்தலாம்‌. 
ஆனால்‌ இந்தப்‌ பகுதியை வாசிக்கும்போது, அவர்‌ ரோமாபுரியோடு 
தனது ஊழியத்தை நிறுத்திக்கொள்ள விரும்பவில்லை, அந்தப்‌ 
பட்டணத்தைத்‌ தனது தளமாகக்‌ கொண்டு ஸ்பானியா தேசம்‌ வரை செல்ல 
விரும்பினார்‌ என்பது தெரிகிறது. 





















































எருசலேமில்‌ பாடுபடும்‌ யூத விசுவாசிகளின்‌ தேவைகளைச்‌ 
சந்திக்கும்படியாகத்‌ தான்‌ பிலிப்பி, கொரிந்து போன்ற இடங்களில்‌ 
நிறுவிய புறஜாதியாரின்‌ சபைகளிலிருந்து காணிக்கை சேகரிப்பதைப்‌ 
பற்றிப்‌ பவுல்‌ பல நிருபங்களில்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. ரோமருக்கு அவர்‌ 
எழுதும்போதும்‌ அவர்‌ அதைக்‌ குறிப்பிடுகிறார்‌: “இப்பொழுதோ 
பரிசுத்தவான்களுக்கு உதவிசெய்யுங்‌ காரியமாக நான்‌ எருசலேமுக்குப்‌ 
பிரயாணம்பண்ண எத்தனமாயிருக்கிறேன்‌. மக்கெதோனியாவிலும்‌ 
அகாயாவிலுமுள்ளவர்கள்‌ எருசலேமிலுள்ள பரிசுத்தவான்களுக் 
குள்ளே இருக்கிற தரித்திரருக்காகச்‌ சில பொருள்சகாயம்‌ செய்ய 
விருப்பம்‌ கொண்டிருக்கிறார்கள்‌; இப்படிச்‌ செய்வது நல்லதென்று 
எண்ணினார்கள்‌; இப்படிச்‌ செய்கிறதற்கு அவர்கள்‌ கடனாளிகளாயும்‌ 
இருக்கிறார்கள்‌. எப்படியென்றால்‌, புறஜாதியார்‌ அவர்களுடைய ஞான 




















58 





நன்மைகளில்‌ பங்குபெற்றிருக்க, சரீரநன்மைகளால்‌ அவர்களுக்கு 
உதவிசெய்ய இவர்கள்‌ கடனாளிகளாயிருக்கிறார்களே. இந்தக்‌ 
காரியத்தை நான்‌ நிறைவேற்றி, இந்தப்‌ பலனை அவர்கள்‌ கையிலே 
பத்திரமாய்‌ ஒப்புவித்தபின்பு, உங்கள்‌ ஊர்‌ வழியாய்‌ ஸ்பானியாவுக்குப்‌ 
போவேன்‌'' (வச. 25-28). 








வேதவசனங்கள்‌ மற்றும்‌ ஆண்டவராகிய இயேசுகிறிஸ்து போன்ற 
ஆவிக்குரிய காரியங்களுக்காகப்‌ புறஜாதியார்‌ யூதர்களுக்குக்‌ கடன்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌ என்பதை அவர்களுக்கு நினைவுபடுத்தும்‌ 
வாய்ப்பைப்‌ பவுல்‌ ஒருபோதும்‌ நழுவ விடுவதில்லை. ஆனாலும்‌ 
துவக்கத்தில்‌ யூதக்‌ கிறிஸ்தவர்கள்‌ அவரை எளிதாக ஏற்றுக்கொள்ள 
வில்லை. பவுல்‌ மனமாற்றம்‌ பெற்ற பின்பு, அவர்‌ தர்சு பட்டணத்துச்‌ 
சவுலாக இருந்த வேளையில்‌ கிறிஸ்தவர்களைத்‌ துன்புறுத்தியதை 
நினைவில்‌ வைத்து, யூதச்‌ சீஷர்கள்‌ அவரை ஏற்றுக்கொள்ளத்‌ 
தயங்கியபோது, பர்னபா பவுலுக்காகப்‌ பரிந்து பேச வேண்டியிருந்தது 
(அப்‌. 9:26, 27). 




















பவுல்‌ தான்‌ ரோமாபுரிக்கு வரத்‌ திட்டமிருப்பதை அருமையான 
வகையில்‌ அவர்களுக்குத்‌ தெரிவிக்கிறார்‌: ““நரன்‌ உங்களிடத்தில்‌ வரும்‌ 
போது கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின்‌ சம்பூரணமான ஆசீர்வாதத்‌ 
தோடே வருவேனென்று அறிந்திருக்கிறேன்‌'' (ரோமர்‌ 15:29). 





தான்‌ சில ஆவிக்குரிய வரங்களை அவர்களுக்குக்‌ கொடுக்கும்‌ 
படியாகவும்‌, அவர்களோடேகூட ஆறுதலடையும்படியாகவும்‌ அவர்‌ 
களிடம்‌ வர விரும்புவதைப்‌ பவுல்‌ நிருபத்தின்‌ துவக்கத்திலேயே 
தெரிவித்திருக்கிறார்‌ (1:10, 11). இப்போது சுவிசேஷத்தின்‌ சம்பூரண 
மான ஆசீர்வாதத்தோடு அவர்களிடம்‌ வருவதாகக்‌ கூறுகிறாரே, அதன்‌ 
அர்த்தம்‌ என்ன? கொரிந்திய சபைக்குத்‌ தாம்‌ சென்ற காரணத்தை அவர்‌ 
அவர்களுக்கு விளக்கிக்‌ கூறிய அதே வார்த்தைகளில்‌ இதற்கான 
பதிலையும்‌ நாம்‌ காணலாம்‌. “சகோதரரே, நான்‌ உங்களிடத்தில்‌ வந்த 
போது, தேவனைப்‌ பற்றிய சாட்சியைச்‌ சிறந்த வசனிப்போடாவது 
ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. இயேசுகிறிஸ்துவை, 
சிலுவையில்‌ அறையப்பட்ட அவரையேயன்றி, வேறொன்றையும்‌ 
உங்களுக்குள்ளே அறியாதிருக்கத்‌ தீர்மானித்திருந்தேன்‌. அல்லாமலும்‌ 
நான்‌ பலவீனத்தோடும்‌ பயத்தோடும்‌ மிகுந்த நடுக்கத்தோடும்‌ 
உங்களிடத்தில்‌ இருந்தேன்‌. உங்கள்‌ விசுவாசம்‌ மனுஷருடைய 
ஞானத்திலல்ல, தேவனுடைய பெலத்தில்‌ நிற்கும்படிக்கு, என்‌ பேச்சும்‌ 
என்‌ பிரசங்கமும்‌ மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனமுள்ளதாயிராமல்‌, 
ஆவியினாலும்‌ பெலத்தினாலும்‌ உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது”' 
(1 கொரி. 2:1-5). 











59 


அவர்‌ ரோமாபுரிக்கு வந்தது கொரிந்தியருக்கு அவர்‌ எழுதியது 
போலவே இருந்தது. அவர்‌ ஒரு சிறைக்கைதியாகவே ரோமாபுரிக்கு 
வந்தார்‌. கடற்சேதத்துக்குத்‌ தப்பி அவர்‌ அங்கே சென்றடைந்தார்‌. 
நடபடிகள்‌ நூலின்‌ கடைசி இரண்டு அதிகாரங்களில்‌ இந்தப்‌ பயணத்தைப்‌ 
பற்றி விரிவாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. அவர்‌ யாருக்காக இந்த நிருபத்தை 
எழுதினாரோ அந்த ரோம விசுவாசிகளில்‌ சிலர்‌ பவுலைச்‌ சந்திக்க அவரை 
எதிர்நோக்கித்‌ தாங்களும்‌ சிறிது தூரம்‌ பயணம்செய்தார்கள்‌ (அப்‌. 
28:25). இந்த அற்புதமான இறையியல்‌ படைப்பைப்‌ பெற்றுக்கொண்ட 
ரோம விசுவாசிகளில்‌ ஒருவராக நீங்கள்‌ இருப்பீர்களானால்‌, அதை 
எழுதியவரைச்‌ சந்திப்பது ஒரு சிலாக்கியம்‌ என்று நினைத்திருப்பீர்கள்‌ 
அல்லவா? 














பதினாறாம்‌ அதிகாரத்தில்‌ பவுல்‌ ரோமாபுரிச்‌ சீஷர்களுக்குத்‌ தனது 
கடைசி வார்த்தைகளை எழுதுகிறார்‌: “மேலும்‌ சகோதரரே, தேவ சித்தத்‌ 
தினாலே நான்‌ சந்தோஷத்துடனே உங்களிடத்தில்‌ வந்து உங்களோடு 
இளைப்பாறும்படியாக, யூதேயாவிலிருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான்‌ 
தப்புவிக்கப்படும்படிக்கும்‌, நான்‌ எருசலேமிலுள்ள பரிசுத்தவான்‌ 
களுக்குச்‌ செய்யப்போகிற தர்மசகாயம்‌ அவர்களால்‌ அங்கிகரிக்கப்படும்‌ 
படிக்கும்‌, நீங்கள்‌ தேவனை நோக்கிச்‌ செய்யும்‌ ஜெபங்களில்‌, நான்‌ 
போராடுவதுபோல நீங்களும்‌ என்னோடேகூடப்‌ போராட வேண்டு 
மென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசுகிறிஸ்துவினிமித்தமும்‌, 
ஆவியானவருடைய அன்பினிமித்தமாகவும்‌, உங்களை வேண்டிக்‌ 
கொள்ளுகிறேன்‌. சமாதானத்தின்‌ தேவன்‌ உங்களனைவரோடுங்கூட 
இருப்பாராக. ஆமென்‌'' (ரோமர்‌ 15:30-33). 








எருசலேமிலும்‌ யூதேயாவிலும்‌ இருந்த அவிசுவாசிகளான யூதர்‌ 
களைக்‌ குறித்துப்‌ பவுல்‌ பயப்படுவதற்குக்‌ காரணம்‌ இருந்தது. 
நடபடிகளின்‌ நூலின்படி அவர்‌ எருசலேமுக்கு வந்தபோது அதிகமான 
துன்புறுத்தலையும்‌ சிறையிருப்பையும்‌ சந்தித்தார்‌. ஒரு கைதியாக ரோம 
அரசாங்கமே அவர்‌ ரோமாபுரிக்கு வருவதற்கான ஏற்பாடுகளைச்‌ 
செய்தது (அப்‌. 20-28). 


60 


முடிவுரை 
“சபையைச்‌ சந்தியுங்கள்‌” 
(16:1-27) 

நடபடிகளின்‌ புத்தகத்தில்‌ ஐம்பதுக்கும்‌ மேற்பட்டோருடைய பெயர்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கிறபடியால்‌, இயேசுகிறிஸ்துவின்‌ சபை என்பது 
கட்டிடங்கள்‌ அல்ல, மக்களே என்பதை நாம்‌ உணர்கிறோம்‌. (சபை 
வரலாற்றின்‌ முதல்‌ மூன்று நூற்றாண்டுகளில்‌ சபைக்‌ கட்டிடங்களே 
கிடையாது) . இந்த மக்கள்‌ இன்று நாம்‌ ஒவ்வொரு நாளும்‌ எதிர்நோக்கும்‌ 
பிரச்சினைகளையும்‌, சவால்களையும்‌, விசுவாசத்துக்கான இடையூறு 
களையும்‌ சந்தித்து வந்தார்கள்‌. 

கிறிஸ்து மக்களின்‌ மூலமாகவே தமதுசபையைக்‌ கட்டியெழுப்பு 
கிறார்‌ என்பதை நாம்‌ நடபடிகளின்‌ நூலிலிருந்தும்‌, சபை வரலாற்று 
நூல்களிலிருந்தும்‌ தெரிந்துகொள்கிறோம்‌. உலகத்திலுள்ள வேதனை 
படும்‌ மக்களுக்கும்‌, சில வேளைகளில்‌ விரோதம்‌ பாராட்டும்‌ மக்களு 
கும்கூடக்‌ கிறிஸ்துவின்‌ சுவிசேஷத்தை அறிவிக்கும்‌ பொறுட்‌ 
அவருடைய மக்களாகிய நமக்குக்‌ கொடுக்கப்பட்டிருக்கிறது. நா 
ஏற்கெனவே ஆபிரகாமின்‌ காரியத்தில்‌ கற்றுக்கொண்டதுபோல, தேவன்‌ 
ஒரு பெரிய கருத்தைத்‌ தெரிவிக்க விரும்பும்போது, அதை அவர்‌ 
மக்களில்‌ பொதிந்துகொடுக்கிறார்‌. இன்று எந்த மக்களின்மூலமாகத்‌ 
தேவன்‌ கிரியைசெய்து வருகிறாரோ அவர்களை நாம்‌ பார்க்கும்போது 
இந்த முடிவுக்கே வர வேண்டும்‌: ''தேவன்‌ தாம்‌ கிரியைசெய்வதற்காகப்‌ 
பெரிய மனிதர்களைத்‌ தேடவில்லை. அவர்‌ மிகவும்‌ சாதாரண 
மக்களின்மூலமாக அசாதாரணமான காரியங்களைச்‌ செய்வதில்‌ 
சந்தோஷப்படுகிறார்‌.”' 

வேதாகமம்‌ முழுவதிலும்‌ இந்தச்‌ சத்தியம்‌ அறிவிக்கப்படுவதை நாம்‌ 
காண்கிறோம்‌. இந்த நிருபத்தின்‌ கடைசி அதிகாரமும்‌ அதையேதான்‌ 
தெரிவிக்கிறது. இந்த முடிவுரை முற்றிலும்‌ மக்களைப்‌ பற்றியதாகும்‌. 
இதன்‌ முதல்‌ இருபத்து நான்கு வசனங்களில்‌ பவுல்‌ முப்பத்து மூன்று 
பேரைக்‌ குறிப்பிடுகிறார்‌. இவர்களில்‌ பதினேழு ஆண்களும்‌, ஏழு 
பெண்களும்‌ ரோமாபுரியில்‌ இருந்தார்கள்‌. ஆனால்‌ பவுல்‌ அதுவரை 
ரோமாபுரிக்குச்‌ சென்றதுமில்லை, அவர்களைச்‌ சந்தித்தமுமில்லை. 

இப்போது ஒரு மணி நேரத்தில்‌ நாம்‌ புதிய ஏற்பாட்டிலுள்ள இந்த 
எல்லா இடங்களுக்கும்‌ விமானத்தில்‌ சென்றுவிடலாம்‌. ஆனால்‌ பவுலின்‌ 

61 






































ன அமித: ப 












































நாட்களில்‌ இந்தப்‌ பட்டணங்களுக்குப்‌ பயணம்செய்யப்‌ பல வாரங்கள்‌ 
ஆகலாம்‌. என்றாலும்‌, அவர்கள்‌ பலமுறை இந்தப்‌ பட்டணங்களுக்குச்‌ 
சென்றுவந்தது நமக்கு வியப்பையளிக்கிறது. இந்த மக்கள்‌ எவ்வளவாகப்‌ 
பயணம்‌ செய்தார்கள்‌ என்பதற்கு இந்த அதிகாரம்‌ ஒரு நிரூபணமாக 
இருக்கிறது. 

ரோமர்கள்‌ பட்டணங்களுக்கிடையே சிறந்த சாலைகளை அமைத்‌ 
திருந்தது பயணம்செய்வதற்கு வசதியாக இருந்தது. அகழ்வாராய்ச்சியின்‌ 
மூலமாகத்‌ தோண்டியெடுக்கப்பட்ட கட்டிடங்களின்மூலம்‌ ரோமர்களின்‌ 
கட்டிடம்‌ கட்டும்‌ திறனை நேரில்‌ கண்டு நான்‌ வியப்படைந்திருக்கிறேன்‌. 
ரோமர்களின்‌ சாலைப்‌ போக்குவரத்து வசதிகள்‌, முதல்‌ நூற்றாண்டில்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பல இடங்களிலும்‌ அறிவிப்பதற்கு ஏதுவாக இருந்தன. 
இதுவும்‌ தேவனுடைய அருளேயாகும்‌. 


இந்த அதிகாரத்தின்‌ முதல்‌ இருபத்து நான்கு வசனங்களில்‌, பவுல்‌ 
ரோமாபுரியிலிருந்த பதினேழு ஆண்களையும்‌, ஏழு பெண்களையும்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இந்த அதிகாரத்தை மூன்று பகுதிகளாகப்‌ பிரிக்கலாம்‌: 
முதல்‌ பதினாறு வசனங்களில்‌ ரோமாபுரியிலிருந்த நண்பர்களுக்கு அவர்‌ 
வாழ்த்துத்‌ தெரிவிக்கிறார்‌; வேறு இடங்களில்‌ அவர்‌ ஏற்கெனவே இவர்‌ 
களைச்‌ சந்தித்திருக்கிறார்‌. இறுதியில்‌ அவர்கள்‌ ரோமாபுரிக்குச்‌ சென்று, 
அங்குள்ள சபையில்‌ ஐக்கியமாகிவிட்டிருந்தார்கள்‌. பிறகு இரண்டாவது 
பகுதியில்‌ (17-20), அவர்‌ சபையில்‌ பிரிவினை உண்டாக்கும்‌ சிலரைக்‌ 
குறித்து எச்சரிக்கிறார்‌. மூன்றாவது பகுதியில்‌ (21-23), கொரிந்து 
பட்டணத்தில்‌ அவர்‌ இந்த நிருபத்தை எழுதியபோது உடனிருந்த ஒன்பது 
பேரிடமிருந்து - எட்டு ஆண்கள்‌, ஒரு பெண்‌ - ரோமாபுரிச்‌ 
சபையாருக்கு அவர்‌ வாழ்த்துக்களைத்‌ தெரிவிக்கிறார்‌. அவர்‌ இரண்டு 
வீட்டாரைப்‌ பற்றியும்‌ - இவர்கள்‌ வீட்டுச்‌ சபைகளை நடத்தினார்கள்‌ 
என்பது தெரிகிறது - பெயர்‌ குறிப்பிடப்படாத இரண்டு தாய்மார்கள்‌ 
மற்றும்‌ பெயர்‌ குறிப்பிடப்படாத பலரைப்‌ பற்றியும்‌ இந்தப்‌ பகுதியில்‌ 
எழுதியிருக்கிறார்‌. 


அவர்‌ கொரிந்துவிலிருந்து இந்த நிருபத்தை எழுதியபோது 
அவரோடிருந்த பெண்ணின்‌ பெயர்‌ பெபேயாள்‌ என்பதாகும்‌. அவள்‌ 
கொரிந்து பட்டணத்துக்கு ஒன்பது மைல்‌ கிழக்கேயிருந்த கெங்கிரேயா 
என்ற துறைமுகப்‌ பட்டணத்தைச்‌ சேர்ந்தவள்‌. அவளே ரோமருக்கு 
எழுதப்பட்ட இந்த நிருபத்தை ரோமாபுரிச்‌ சபையாரிடம்‌ கொண்டு 
சேர்த்தவள்‌. ““கெங்கிரேயா ஊர்‌ சபைக்கு ஊழியக்காரியாகிய 















































நம்முடைய சகோதரி பெபேயாளை நீங்கள்‌ கர்த்தருக்குள்‌ 
பரிசுத்தவான்களுக்கேற்றபடி ஏற்றுக்கொண்டு, எந்தக்‌ காரியத்தில்‌ உங்கள்‌ 
உதவி அவளுக்குத்‌ தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள்‌ அவளுக்கு 


62 


உதவிசெய்ய வேண்டுமென்று அவளை உங்களிடத்தில்‌ ஒப்புவிக்‌ 
கிறேன்‌; அவள்‌ அநேகருக்கும்‌ எனக்குங்கூட ஆதரவாயிருந்தவள்‌' 
என்று நாம்‌ வாசிக்கிறோம்‌ (வச. 1, 2). 


பவுல்‌ பெபேயாளை கெங்கிரேயா சபை ஊழியக்காரி என்று 
குறிப்பிடுகிறார்‌. '“ஊழியக்காரி'' என்பதைக்‌ குறிக்கும்‌ கிரேக்கச்‌ சொல்‌ 
““டீக்கன்‌'' என்றே அர்த்தப்படுகிறது; இது ஆண்களையும்‌ பெண்‌ 
களையும்‌ குறிக்கும்‌. சபையானது ஒரு பொறுப்பை ஒரு ஆணுக்கோ 
அல்லது பெண்ணுக்கோ கொடுக்கும்போது அவர்கள்‌ “ “ஊழியக்காரர்‌” 
அல்லது “'டீக்கன்‌'' என்று அழைக்கப்படுகிறார்கள்‌. மூப்பர்‌ என்பவர்‌ 
மேய்ப்பர்‌ அல்லது கண்காணியாவார்‌; மற்ற மூப்பர்களோடுகூட இவர்‌ 
கள்‌ புதிய ஏற்பாட்டுச்‌ சபையின்‌ தலைவர்களாக இருந்தார்கள்‌. 
பெந்தெகொஸ்தேக்குப்‌ பிறகு துவக்க நாட்களில்‌ சபையின்‌ பந்தி 
விசாரிப்பு போன்ற அலுவல்களைக்‌ கவனித்துவந்தவர்கள்‌ ஊழியக்‌ 
காரர்கள்‌ அல்லது டீக்கனார்‌ என்று அழைக்கப்பட்டார்கள்‌ (அப்‌. 6:2-6). 























கொரிந்துவிலிருந்து ரோமாபுரிக்கு நீண்ட பயணத்தை 
மேற்கொண்டு ரோமாபுரிச்‌ சபையாரிடம்‌ நிருபத்தை ஒப்படைக்கும்‌ 
பொறுப்பு பெபேயாளுக்குக்‌ கொடுக்கப்பட்டது. பவுல்‌ ஆண்களே 














மேலானவர்கள்‌ என்று பெண்களைத்‌ தாழ்த்தினார்‌ என்று பலர்‌ 
நினைக்கிறார்கள்‌. அந்த நாட்களில்‌ பரிசேயர்கள்‌ ஒவ்வொரு நாள்‌ 
காலையிலும்‌ தாங்கள்‌ புறஜாதியாராகவோ அல்லது பெண்ணாகவோ 
இராதபடியால்‌ தேவனுக்கு நன்றி கூறினார்கள்‌. அந்த நாட்களின்‌ 
கலாச்சாரத்தையும்‌, பவுல்‌ ஒரு பரிசேயனாக வளர்க்கப்பட்டதையும்‌ 
நீங்கள்‌ நினைத்துப்‌ பார்க்கும்போது பவுல்‌ அந்த நாட்களுக்கு 
அப்பாற்பட்டு, முற்போக்குச்‌ சிந்தனையாளராக இருந்தார்‌ என்பதைக்‌ 
காண முடியும்‌. முன்பு பரிசேயனுக்குப்‌ பரிசேயனாக இருந்த அவர்‌, 
இப்போது தனது போதனைகளில்‌ மட்டுமின்றி பெண்களைக்‌ குறித்த 
மனோபாவத்திலும்‌ புரட்சிகரமானவராக இருந்தார்‌. 














ஆண்களும்‌ பெண்களும்‌ வாழ்க்கையில்‌ சமமான பங்கையோ 
அல்லது செயல்பாட்டையோ பெற்றிருக்கிறார்கள்‌ என்று அவர்‌ 
போதிக்கவில்லை. ஆனால்‌, கிறிஸ்து தமது சபையை நேசித்து, அதற்காகத்‌ 
தம்மையே கொடுத்ததுபோல, கணவன்‌ மனைவியை நேசித்து அவளுக் 
காகத்‌ தன்னையே கொடுக்க வேண்டும்‌ என்று அவர்‌ போதித்திருக்கிறார்‌ 
(எபே. 5:25). இந்த அதிகாரத்தில்‌ அவர்‌ குறிப்பிடுவதுபோல, தனது 
அருட்பணி ஊழியத்தில்‌ தாங்கள்‌ பெற்ற ஆவிக்குரிய வரங்களுக்கேற்ப 
தன்னோடுகூட உழைத்த பல பெண்களைப்‌ பற்றிக்‌ குறிப்பிட்டிருக்கிறார்‌. 











பவுலுக்கு உண்மையுள்ள உடன்‌ஊழியர்களாக இருந்த இந்தப்‌ பெண்கள்‌ 
ஊழியக்காரிகளாகவும்‌, போதிப்பவர்களாகவும்‌, சுவிசேஷகர்களாகவும்‌ 








63 


இருந்தார்கள்‌. சுவிசேஷங்களில்‌ இயேசுவானவரோடு கூட ஊழியத்தில்‌ 
ஈடுபட்ட பெண்களைப்‌ பற்றி நாம்‌ வாசிக்கிறோம்‌. பவுலும்‌ அதே வழி 
முறையைப்‌ பின்பற்றினார்‌. 

பவுல்‌ இந்த இறையியல்‌ படைப்பை எழுதி முடித்தபோது அதை 
அவர்கள்‌ எவ்வளவாக மதித்திருப்பார்கள்‌ என்பதைக்‌ கற்பனைசெய்து 
பாருங்கள்‌. இந்த அற்புதமான படைப்பை ரோமாபுரிக்குக்‌ கொண்டு 
செல்லும்‌ பொறுப்பை அவர்‌ ஒரு பெண்ணிடம்‌ கொடுத்தார்‌. “அவள்‌ 
அநேகருக்கும்‌ எனக்குங்கூட ஆதரவாயிருந்தவள்‌'' என்று அவர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. பவுலின்‌ அருட்பணி ஊழியத்தில்‌ பெபேயாள்‌ ஒரு 
சுவிசேஷகியாகவும்‌ போதகியாகவும்‌ இருந்தாள்‌ என்று நிபுணர்கள்‌ 
கருதுகிறார்கள்‌. இந்தப்‌ பெரிய அப்போஸ்தலன்‌ முக்கியமான பொறுப்பு 
களைக்‌ கொடுத்த பெண்களில்‌ பெபேயாளும்‌ ஒருவளாவாள்‌. 


























தங்கள்‌ உயிரைப்‌ பணயம்‌ வைத்து, தன்னோடுகூட ஊழியம்‌ 
செய்து, தன்னால்‌ அதிகமாக நேசிக்கப்படும்‌ ஒரு தம்பதியரை 
அங்கிகரிப்பதின்மூலம்‌ பவுல்‌ தனது வாழ்த்துக்களைத்‌ துவங்குகிறார்‌. 
“கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ என்‌ உடன்‌ வேலையாட்களாகிய 
பிரிஸ்கில்லாளையும்‌ ஆக்கில்லாவையும்‌ வாழ்த்துங்கள்‌. அவர்கள்‌ என்‌ 
பிராணனுக்காகத்தங்கள்‌ கழுத்தைக்‌ கொடுத்தவர்கள்‌; அவர்களைப்‌ பற்றி 
நான்‌ மாத்திரமல்ல, புறஜாதியாரில்‌ உண்டான சபையாரெல்லாரும்‌ 
நன்றியறிதலுள்ளவர்களாயிருக்கிறார்கள்‌. அவர்களுடைய வீட்டிலே 
கூடிவருகிற சபையையும்‌ வாழ்த்துங்கள்‌'' (வச. 3-5). 











பவுல்‌ கூடாரம்‌ செய்யும்‌ இந்த பூதத்‌ தம்பதியரை கொரிந்துவில்‌ 
சந்தித்தார்‌ என்று நாம்‌ நடபடிகள்‌ நூலின்‌ பதினெட்டாம்‌ அதிகாரத்தி 
லிருந்து அறிகிறோம்‌. இந்த வரலாற்று நூலை எழுதிய லூக்கா, அனைத்து 
யூதர்களும்‌ ரோமாபுரியைவிட்டு வெளியேறும்படி கிலவுதிராயன்‌ 
கட்டளையிட்டபோது, அவர்கள்‌ ரோமாபுரியைவிட்டு வெளியேறினார்‌ 
கள்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. மாம்சீகமான கொரிந்தியரின்‌ ஆதரவைப்‌ 
பெற விரும்பாத பவுல்‌ இந்தத்‌ தம்பதியரோடு சேர்ந்து, கூடாரம்‌ பழுது 
பார்க்கும்‌ தொழிலில்‌ ஈடுபட்டு, தனது தேவைகளைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டார்‌. பவுலுக்கு இந்தத்‌ தொழில்‌ தெரிந்திருந்தபடியால்‌ அவர்‌ 
அவர்களோடு சேர்ந்துகொண்டார்‌. விரைவிலேயே அவர்களைக்‌ 
கிறிஸ்துவிடம்‌ வழிநடத்தினார்‌. அவர்கள்‌ அவருடைய நெருங்கிய 
நண்பர்களானார்கள்‌. அவர்களுடைய வீடு கொரிந்துவில்‌ துவங்கப்பட்ட 
பல வீட்டுச்‌ சபைகளில்‌ ஒன்றாக மாறியது. 














கொரிந்துவில்‌ இரண்டாண்டுகள்‌ ஊழியம்செய்துவிட்டு, பவுல்‌ 
எபேசு என்ற பெரிய பட்டணத்துக்குச்‌ சென்றபோது, அவர்‌ இந்தத்‌ 
தம்பதியரையும்‌ தன்னுடன்‌ அழைத்துச்‌ சென்றார்‌. மறுபடியுமாக 
அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டில்‌ ஒரு சபையைத்‌ தொடங்கினார்கள்‌ (1 கொரி. 


64 














16:19). புதிய ஏற்பாட்டில்‌ ஆறு முறை இவர்களுடைய பெயர்கள்‌ 
குறிப்பிடப்பட்டிருக்கின்றன; அதில்‌ நான்கு இடங்களில்‌ பிரிஸ்கில்லா 
ளின்‌ பெயரே முதலாவதாகக்‌ கூறப்பட்டிருக்கிறது. அவள்‌ தங்கள்‌ வீட்டில்‌ 
கூடிவந்த சபைக்குப்‌ போதகியாக இருந்தாள்‌ என்பதை இது புலப்படுத்து 
கிறது. 








பவுலைப்‌ போல இவர்களும்‌ யூத ஜெப ஆலயங்களில்‌ ஊழியம்‌ 
செய்தார்கள்‌ என்று தெரிகிறது. ஏனென்றால்‌ ஒருநாள்‌ அப்பொல்லோ 
என்ற இளைஞன்‌ ஜெபஆலயத்தில்‌ சுவிசேஷத்தைப்‌ போதிப்பதை 
அவர்கள்‌ கேட்டார்கள்‌. ஆனால்‌ அவன்‌ அதை முழுமையாகப்‌ புரிந்து 
கொள்ளவில்லை என்றுஅவர்களுக்குத்‌ தெரிந்தது. அவனைத்‌ தங்கள்‌ 
வீட்டுக்கு அழைத்து, சுவிசேஷத்தை அவனுக்கு முழுமையாகப்‌ 
போதித்தார்கள்‌. இதன்‌ விளைவாக அவன்‌ கொரிந்துவுக்குச்‌ சென்று 
அங்கே வல்லமையாக ஊழியம்‌ செய்தான்‌ என்றும்‌. அந்தப்‌ பட்டணத்தில்‌ 
அவனுடைய போதனை ஊழியம்‌ பின்பு வந்த பல ஊழியர்களுக்கு 
அஸ்திபாரமாக இருந்தது என்றும்‌ நாம்‌ வாசிக்கிறோம்‌ (1 கொரி. 3:12- 
15). 


























பிரிஸ்கில்லாளும்‌ ஆக்கில்லாவும்‌ எபேசுவில்‌ பவுலுடன்‌ இருந்த 
போதுதான்‌ அவருடைய பிராணனுக்காகத்‌ தங்கள்‌ கழுத்தைக்‌ 
கொடுத்தார்கள்‌. பவுல்‌ மூன்றாண்டுகள்‌ எபேசுவில்‌ ஊழியம்செய்த பிறகு 
பட்டணத்தார்‌ அனைவரும்‌ அவருக்கு எதிராகத்‌ திரண்டுவந்தபடியால்‌, 
அவர்‌ உயிர்பிழைக்கும்படி பட்டணத்தைவிட்டு வெளியேற வேண்டிய 
தாயிற்று (அப்‌. 19:23-20:1). தன்னோடுகூடக்‌ கிறிஸ்துவுக்காகத்‌ தங்கள்‌ 
உயிரைப்‌ பணயம்‌ வைத்தவர்களைப்‌ பவுல்‌ ''உடன்சேவகன்‌'' என்று 
குறிப்பிடுகிறார்‌ (பிலி. 2:25). 

முன்பு கிலவுதியராயனின்‌ கட்டளையினால்‌ ரோமாபுரியை விட்டு 
வெளியேற்றப்பட்ட இந்தத்‌ தம்பதியர்‌ இப்போது மறுபடியுமாகத்‌ தங்கள்‌ 
உயிரைப்‌ பணயம்‌ வைத்து, ரோமாபுரிச்‌ சபையில்‌ ஊழியம்செய்து 
வந்தார்கள்‌ என்பது, பவுல்‌ அவர்களை வாழ்த்தும்படி கூறுவதிலிருந்து 
தெரிகிறது. 

பவுல்‌ தொடர்ந்து ''அகாயாவிலே கிறிஸ்துவுக்கு முதற்பலனாகிய 
என்‌ பிரியமான எப்பனெத்தை வாழ்த்துங்கள்‌. எங்களுக்காக மிகவும்‌ 
பிரயாசப்பட்ட மரியாளை வாழ்த்துங்கள்‌. அப்போஸ்தலருக்குள்‌ பெயர்‌ 
பெற்றவர்களும்‌ எனக்கு முந்திக்‌ கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும்‌ என்‌ 
இனத்தாரும்‌ என்னுடனேகூடக்‌ காவலில்‌ கட்டுண்டவர்களுமாயிருக்கிற 
அன்றோனீக்கையும்‌ யூனியாவையும்‌ வாழ்த்துங்கள்‌'' என்று 
எழுதுகிறார்‌ (வச. 5-7). 














பவுல்‌ எபேசுவைத்‌ தலைநகராகக்‌ கொண்ட சின்ன ஆசியா 
பகுதியில்‌ நுழைந்தபோது, கொரிந்து போன்ற மோசமான பட்டணங் 


65 


களில்‌ தனது ஊழியத்தை ஆசீர்வதித்த பரிசுத்த ஆவியானவர்‌ மேலும்‌ 
புதிய நாடுகளிலும்‌ கண்டங்களிலும்‌ தனது ஊழியத்தை ஆசீர்வதிக்க 
வேண்டுமென்று தொடர்ந்து ஜெபித்துவந்தார்‌. எனவே தேவன்‌ 
தன்னோடிருக்கிறார்‌ என்ற அற்புதத்தை அவருக்கு உணர்த்திய. 
அகாயாவில்‌ முதன்முதலாக மனமாற்றம்‌ பெற்ற எப்பனெத்தை அவரால்‌ 
ஒருபோதும்‌ மறக்கமுடியாதிருந்தது. 

மரியாளை “மிகவும்‌ பிரயாசப்பட்டவள்‌'' என்று பவுல்‌ குறிப்பிடு 
கிறார்‌. அவள்‌ உதவிசெய்யும்‌ வரத்தைக்‌ கொண்டிருந்தாள்‌ (1 கொரி. 
12:28). ஒவ்வொரு ஊழியமும்‌ இவ்வாறு உதவிசெய்யும்‌ வரத்தைக்‌ 
கொண்டவர்களைச்‌ சார்ந்திருக்கிறது. பவுலும்‌ இதற்கு விதிவிலக்கானவர்‌ 
அல்ல. 








அன்றோனீக்கையும்‌ யூனியாவையும்‌ அவர்‌ தன்னுடைய 
இனத்தார்‌ என்று குறிப்பிடுகிறார்‌. மூல மொழிச்‌ சொல்லின்படி அவர்கள்‌ 
அவருடைய உறவினர்கள்‌ என்பதே சரியாகும்‌. அவர்கள்‌ பவுலுக்கு 
முன்பாகவே கிறிஸ்தவர்களாக ஆகியிருந்தார்கள்‌ என்று தெரிகிறது. 
அப்படியானால்‌ அவர்‌ எருசலேமில்‌ கிறிஸ்தவர்களைஅதிகமாகத்‌ 
துன்புறுத்தியபோது இவர்கள்‌ அவருடைய மனமாற்றத்துக்காக ஜெபித்து 
வந்திருக்க வேண்டும்‌. தனது உறவினர்களில்‌ இருவர்கூடத்‌ தான்‌ 
எதிர்த்துவந்த நம்பிக்கையைப்‌ பின்பற்றியிருக்கிறார்கள்‌ என்பது 
சவுலுக்கு அதிகக்‌ கோபத்தை உண்டாக்கியிருக்கக்கூடும்‌ அல்லவா? 
அவர்களுடைய ஜெபமும்‌ அவரை மாற்றியதில்‌ அதிகப்‌ பங்கு 
வகித்திருக்கக்கூடும்‌. 

















அவர்கள்‌ தன்னோடுகூடச்‌ சிறையில்‌ இருந்ததாகவும்‌ பவுல்‌ 
குறிப்பிட்டிருக்கிறார்‌. இவர்கள்‌ அப்போஸ்தலர்களால்‌ அதிகமாக 
மதிக்கப்பட்டார்கள்‌ என்றும்‌ அவர்‌ கூறுகிறார்‌. பவுல்‌ இவர்களோடு 
நெருக்கத்தை உணர்ந்தார்‌. ஏனென்றால்‌ அன்றைய ரோமக்‌ கலாச்சாரத்‌ 
தில்‌ சிறைச்சாலை அனுபவம்‌ பயங்கரமாக இருந்தது. அதில்‌ ஒன்றாக 
இருந்தவர்கள்‌ இருதயத்தில்‌ நித்தியமான நெருக்கத்தைப்‌ பெற்றிருப்பார்‌ 
கள்‌ என்பதில்‌ ஐயமில்லை. ''யூனியா'' என்பது ஒரு பெண்ணுக்குரிய 
பெயராகும்‌. எனவே இவர்கள்‌ பவுலுக்குச்‌ சொந்தமான 
தம்பதியராகவோ அல்லது சகோதர சகோதரியாகவோ இருக்கலாம்‌. 

















ரோமாபுரிச்‌ சபையாரைப்‌ பற்றிச்‌ சில வியக்கவைக்கும்‌ விவரங்‌ 
களையும்‌ வேதாகம வல்லுநர்கள்‌ கண்டுபிடித்திருக்கிறார்கள்‌. ரோமாபுரிச்‌ 
சபையின்‌ உறுப்பினர்களில்‌ பலர்‌ அடிமைகளாக இருந்தாலும்‌, சமுதாயத்‌ 
திலும்‌ அரசிலும்‌ உயர்ந்த இடத்தில்‌ இருந்த சிலரும்கூட இந்தச்‌ சபையில்‌ 
உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள்‌. இவர்களில்‌ ஒருவர்‌ ஏரோது 
வுக்கும்‌ பவுலுக்கும்‌ உறவினராக இருந்தார்‌ (ரோமர்‌ 16:8-11). 


66 








பன்னிரண்டு மற்றும்‌ பதின்மூன்றாம்‌ வசனங்களில்‌ அவர்‌ அதிக 
மாகப்‌ பிரயாசப்படும்‌ சில பெண்களை வாழ்த்துகிறார்‌. “கர்த்தருக்குள்‌ 
பிரயாசப்படுகிற திரிபேனாளையும்‌ திரிபோசாளையும்‌ வாழ்த்துங்கள்‌. 
கர்த்தருக்குள்‌ மிகவும்‌ பிரயாசப்பட்ட பிரியமான பெர்சியாளை 
வாழ்த்துங்கள்‌. கர்த்தருக்குள்‌ தெரிந்துகொள்ளப்பட்ட ரூபையும்‌, 
எனக்கும்‌ தாயாகிய அவனுடைய தாயையும்‌ வாழ்த்துங்கள்‌'' (வச. 12- 
139, 








திரிபோனாள்‌ என்பதற்கு ““மாசுமறுவற்ற'' என்றும்‌ திரிபோசாள்‌ 
என்பதற்கு “மிக நுண்ணிய'' என்றும்‌ அர்த்தமாகும்‌. என்றாலும்‌ 
அவர்கள்‌ கர்த்தருக்காக அதிகமாகப்‌ பிரயாசப்பட்டிருக்கிறார்கள்‌. அவர்‌ 
களுடைய பெயர்களிலிருந்து அவர்கள்‌ ரோமாபுரியில்‌ உயர்குடியில்‌ 
பிறந்தவர்கள்‌ என்பதும்‌ தெரிகிறது. இந்தக்‌ கலாச்சாரம்‌ பெற்ற மென்மை 
யான பெண்கள்‌ தாங்கள்‌ வாழுவதற்கு எந்த வேலையையும்‌ செய்ய 
வேண்டியிராதிருந்தாலும்‌, கர்த்தருக்காகக்‌ கடுமையாக உழைத்திருக்‌ 
கிறார்கள்‌. பெர்சியாள்‌ பவுலுக்கு ஏதோவொரு இடத்தில்‌ உடன்‌ 
ஊழியக்காரியாக இருந்திருக்க வேண்டும்‌ என்பது தவிர, அவளைப்‌ பற்றி 
அதிகமாக ஒன்றும்‌ தெரியவில்லை. 

ரூபின்‌ தாய்‌ பவுலுக்கும்‌ ஒரு தாயைப்‌ போல இருந்தாள்‌. பவுல்‌ 
மனைவியை இழந்தவராகவும்‌, போதுமான உடல்நலம்‌ இல்லாதவராக 
வும்‌ இருந்தபடியால்‌, இயேசுவானவரால்‌ ஏற்கெனவே வாக்குத்தத்தம்‌ 
செய்திருக்கிறபடி அவருடைய சொந்தக்‌ குடும்பத்தாரைவிட அதிக 
நெருக்கமான தாய்தகப்பன்மாரையும்‌ சகோதர சகோதரிகளையும்‌ 
பற்றார்‌ என்று தெரிகிறது (மாற்கு 10:29, 30). இந்த ரூபின்‌ தாய்‌ மற்றும்‌ 
ரிஸ்கில்லாளைப்‌ போன்ற பெண்களும்‌ ஆக்கில்லா போன்ற ஆண்‌ 
ளுமே பவுல்‌ தீமோத்தேயுவுக்கு எழுதியபோது, சபையில்‌ முதிர்வயதுப்‌ 
பண்களைத்‌ தாய்மார்களாகவும்‌, முதிர்வயது ஆண்களைத்‌ தகப்பன்‌ 
£ர்களாகவும்‌ கருதவேண்டும்‌ என்று எழுதியதற்குத்‌ (1 தீமோ. 5:2) 
தூண்டுதலாக இருந்திருக்கலாம்‌. 
பிறகு அவர்‌ சில கிரேக்க ஆண்களின்‌ பெயர்களைக்‌ குறிப்பிடு 
கிறார்‌. இவர்கள்‌ கிரேக்கத்‌ தொழிலதிபர்களாக இருக்கலாம்‌. கிறிஸ்துவை 
ஏற்றுக்கொண்டபின்னர்‌ ரோமாபுரிக்கு வந்து வீட்டுச்‌ சபையைத்‌ 
துவங்கியிருக்கலாம்‌. '“அசிங்கிரீத்துவையும்‌, பிலெகோனையும்‌, 
எர்மாவையும்‌, பத்திரொபாவையும்‌, எர்மேயையும்‌, அவர்களோடிருக்‌ 
கிற சகோதரரையும்‌ வாழ்த்துங்கள்‌'' (வச. 14). 

















மூ ஐ 


8 











5 ஒ 





ரோமாபுரியாருக்கு அவர்‌ எழுதும்‌ இறுதி வாழ்த்துக்கள்‌ மற்றொரு 
வீட்டுச்‌ சபையாருக்குத்‌ தெரிவிக்கப்பட்டிருக்கலாம்‌: ''பிலெலோகையும்‌, 
யூலியாளையும்‌, நேரேயையும்‌, அவனுடைய சகோதரியையும்‌, 


67 


ஒலிம்பாவையும்‌, அவர்களோடிருக்கிற பரிசுத்தவான்‌௧ளெல்லாரையும்‌ 
வாழ்த்துங்கள்‌'' (வச. 15). 


பிறகு பவுல்‌ ரோமாபுரியில்‌ தான்‌ அறிந்த அனைவருக்கும்‌ ஆசியை 
வழங்குகிறார்‌: “ஒருவரையொருவர்‌ பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்‌ 
கள்‌. கிறிஸ்துவின்‌ சடையார்‌ உங்களை வாழ்த்துகிறார்கள்‌'' (வச. 16). 

அவர்‌ தனது வாழ்த்துக்களுக்கு இடையே தாங்கள்‌ 
இயேசுவானவரின்‌ சீஷர்கள்‌ என்று அறிக்கையிடும்‌ பொய்யான 
விசுவாசிகளைக்‌ குறித்து எச்சரிப்புக்‌ கொடுக்கிறார்‌ (வச. 17-20). 
இயேசுவானவர்‌ கோதுமையையும்‌ களையையும்‌ பற்றிய உவமைக்‌ 
கதையில்‌ ஏற்கெனவே முன்னறிவித்தபடியும்‌, தனது மலைப்பிரசங்கத்தில்‌ 
அவர்‌ இறுதியாகக்‌ கூறிய வார்த்தைகளின்படியும்‌, சத்துரு சபைக்‌ 
குள்ளேயே இப்படிப்பட்ட தாக்குதல்களைச்‌ செய்வான்‌ என்று நாம்‌ 
எதிர்பார்க்க முடியும்‌ (மத்‌. 13:24-30, 37-40; 7:24-27). புதிய 
ஏற்பாட்டில்‌ ஏவுதல்‌ பெற்று எழுதப்பட்ட நிருபங்கள்‌ அனைத்திலும்‌ 
இத்தகைய பிரச்சினைகள்‌ குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ரோமாபுரியில்‌ 
சபையில்‌ பிரிவினையையும்‌ இடறல்களையும்‌ உண்டாக்குகிறவர்களைப்‌ 
புறக்கணிக்க வேண்டும்‌ என்று பவுல்‌ ஆலோசனை கூறுகிறார்‌. 




















பிறகு, கொரிந்துவில்‌ அவர்‌ இந்த நிருபத்தை எழுதியபோது, 
அவரோடிருந்த எட்டுப்‌ பேரின்‌ வாழ்த்துதல்களை ரோமாபுரிச்‌ 
சபையாருக்குத்‌ தெரிவிக்கிறார்‌: “என்‌ உடன்‌ வேலையாளாகிய 
தீமோத்தேயும்‌, என்‌ இனத்தாராகிய லூகியும்‌, யாசோனும்‌, சொசிபத்த 
ரும்‌ உங்களை வாழ்த்துகிறார்கள்‌. இந்த நிருபத்தை எழுதின தெர்தியு 
வாகிய நான்‌ கர்த்தருக்குள்‌ உங்களை வாழ்த்துகிறேன்‌. என்னையும்‌ 
சபையனைத்தையும்‌ உபசரித்துவருகிற காயு உங்களை வாழ்த்துகிறான்‌. 
பட்டணத்து உக்கிராணக்காரனாகிய ஏரஸ்தும்‌, சகோதரனாகிய 





குவர்த்தும்‌ உங்களை வாழ்த்துகிறார்கள்‌. நம்முடைய கர்த்தராகிய இயேசு 
கிறிஸ்துவினுடைய கிருபை உங்கள்‌ அனைவரோடுங்கூட இருப்பதாக. 
ஆமென்‌'' (ரோமர்‌ 16:21-24). 


இது புதிய ஏற்பாட்டு சபையைக்‌ குறித்த பார்வையை நமக்கு 
அளிக்கிறது. தீமோத்தேயு பவுலின்‌ விசுவாச குமாரனாக அவருடைய 
ஊழியத்தில்‌ உதவிசெய்து உடனிருந்தான்‌. லூகி, யாசோன்‌, சொசிபத்தர்‌ 
மூவரும்‌ பவுலின்‌ உறவினவர்களாவர்‌. இப்போது பவுல்‌ தனது 
நிருபத்தின்‌ இறுதி வார்த்தைகளை எழுதப்‌ போகிறார்‌. அவருடைய 
வழக்கத்தின்படி இந்த இறுதி வார்த்தைகளை அவர்‌ தனது சொந்‌ 
கையெழுத்தில்‌ எழுதினார்‌. அதற்கு முன்பாக, இந்த நிருபத்தை அவ 
சொல்லி எழுதிய தெர்தியு தானும்‌ வாழ்த்துக்களைத்‌ தெரிவிக்க அவ 
அனுமதிக்கிறார்‌. 








3: 5ு. 9. 





68 


தெர்தியு என்ற சொல்லுக்கு ''மூன்றாமவன்‌'' என்பது 
அர்த்தமாகையால்‌ அவன்‌ ஒரு அடிமை என்று நாம்‌ அறிகிறோம்‌. 
சிறைச்சாலைக்‌ கைதிகளைப்‌ போல இவர்களுக்கும்‌ பெயருக்குப்‌ பதிலாக 
எண்கள்‌ கொடுக்கப்பட்டன. இருபத்து நான்காம்‌ வசனத்தில்‌ 
குறிப்பிடப்படும்‌ குவர்த்துவும்‌ ஒரு அடிமையே; '“நான்காமவன்‌”' 
என்பது அந்த வார்த்தையின்‌ அர்த்தமாகும்‌. ரோமப்‌ பேரரசு கிரேக்கர்‌ 
களை வென்றபோது, அவர்களை அடிமைகளாகக்‌ கொண்டு 
சென்றார்கள்‌. கிரேக்கர்களில்‌ பெரும்பாலானோர்‌ ரோமர்களைவிட 
அதிகமாகப்‌ படித்தவர்களாக இருந்தார்கள்‌. ரோமர்களின்‌ வீடுகளில்‌ 
சிறுபிள்ளைகளுக்குக்‌ கல்வி போதிக்கும்‌ பொறுப்பு இந்த அடிமைகளுக் 
குக்‌ கொடுக்கப்பட்டது. 

ஏரஸ்து கொரிந்து பட்டணத்தின்‌ உக்கிராணக்காரனாக இருந்தவன்‌. 
காயு பவுல்‌ அப்போஸ்தலனை விருந்தாளியாக வைத்துப்‌ பராமரித்து 
வந்தான்‌. கொரிந்து பட்டணத்திலிருந்த வீட்டுச்‌ சபைகளெல்லாம்‌ 
ஒன்றாகக்‌ கூடிவரும்‌ தேவை ஏற்பட்டபோது காயு தன்னுடைய வீட்டில்‌ 
அவர்கள்‌ ஒன்றாகக்‌ கூடிவர அனுமதித்தான்‌ (வச. 23). 
பவுல்‌ இந்த நிருபத்தை எழுதும்போது அவரோடிருந்த இந்த 
எட்டுப்‌ பேரும்‌ மேலிருந்து கீழ்வரை கிரேக்க மற்றும்‌ கொரிந்திய 
கலாச்சாரத்தைப்‌ பிரதிபலிப்பவர்களாக இருந்தார்கள்‌. பவுலின்‌ இந்த 
வாழ்த்துக்கள்‌ பகுதியில்‌ குறிப்பிடப்படும்‌ முப்பத்துமூன்று பேரையும்‌ நாம்‌ 
பார்க்கும்போது, கொரிந்துவிலிருந்த இந்த எட்டுப்‌ பேரைப்போல 
ரோமாபுரியிலிருந்த இருபத்துநான்கு பேரும்கூடத்‌ தங்கள்‌ தங்கள்‌ 
கலாச்சாரங்களைப்‌ பிரதிபலிப்பவர்களாக இருந்தார்கள்‌. 


















































ஸ்காட்லாந்தில்‌ எடின்பரோ பல்கலைக்கழகத்தைச்‌ சேர்ந்த 
வில்லியம்‌ பார்க்ளே போன்ற வேதாகம வல்லுநர்கள்‌ இந்த முப்பத்து 
மூன்று பேரைக்‌ குறித்த அதிகமான விவரங்களை நமக்குக்‌ கொடுக்கிறார்‌ 
கள்‌. அவருடைய விளக்கவுரையை நாம்‌ பார்க்கும்போது ரோமாபுரிச்‌ 
சபையிலிருந்தவர்களும்‌ பல்வேறு மட்டங்களில்‌, அரச பரம்பரையினர்‌ 
முதல்‌ அடிமை வரையில்‌, தங்கள்‌ ரோமக்‌ கலாச்சாரத்தைப்‌ பிரதிபலிப்ப 
வர்களாக இருந்தார்கள்‌ என்று அறிந்துகொள்கிறோம்‌. 




















சபையில்‌ அனைத்துக்‌ கலாச்சாரத்தைச்‌ சேர்ந்தவர்களும்‌ இருந்த 
படியால்‌, அவர்கள்‌ சிருஷ்டிப்பில்‌ நடப்பதுபோல தங்கள்‌ தங்கள்‌ 
இனத்தின்படி புதிய கிறிஸ்தவர்களை உருவாக்கினார்கள்‌. ரோமாபுரி, 
கொரிந்து போன்ற இடங்களில்‌ புதிய ஏற்பாட்டுச்‌ சபையில்‌ இந்த 
வழிமுறையே பயன்படுத்தப்பட்டது. இயேசுவானவரிடமிருந்து 
அவர்கள்‌ இதைக்‌ கற்றுக்கொண்டார்கள்‌. அவர்‌ வேவ்வேறு வகைப்பட்ட 
பன்னிருவரைத்‌ தெரிந்துகொண்டார்‌. தங்கள்‌ கலாச்சாரங்களில்‌ 
வெவ்வேறு வகைப்பட்ட மக்களுக்கு அவர்கள்‌ பிரதிநிதிகளாக 


69 





இருந்தார்கள்‌. அவர்கள்‌ இயேசுவுக்காக உலகமெங்கும்‌ சீஷர்களை 
உருவாக்கும்படி சென்றபோது, இந்த வெவ்வேறு வகைப்பட்ட மக்களை 
எளிதாக ஆதாயம்செய்ய முடிந்தது. 

சீஷர்களை உருவாக்க வேண்டும்‌ என்பதே பிரதான கட்டளையின்‌ 
சாராம்சமாக இருக்கிறது (மத்‌. 28:18-20). மக்கள்‌ தொடர்பு சாதனங்‌ 
களின்‌ மூலமாகவும்‌, பெரிய கூட்டங்களின்‌ மூலமாகவும்‌ இப்போது நாம்‌ 
நற்செய்தி அறிவிக்கும்‌ வாய்ப்பைப்‌ பெற்றிருந்தாலும்‌, முதல்‌ 
தலைமுறைச்‌ சபைகளின்‌ இந்த வழிமுறைகளையும்‌ மறந்துவிடக்‌ கூடாது: 
ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொருவரைச்‌ சந்தித்து, ஒவ்வொருவருக்குப்‌ 
போதித்தல்‌. துவக்ககாலச்‌ சபையில்‌ சீஷத்துவ வழிமுறைக்கு, 
பிரிஸ்கில்லாளும்‌ ஆக்கில்லாவும்‌ அப்பொல்லோவுக்குப்‌ போதித்த 
தையும்‌, பவுல்‌ தீமோத்தேயுவுக்குப்‌ போதித்ததையும்‌ எடுத்துக்காட்டாகக்‌ 
கூறலாம்‌. இதன்மூலம்‌ துவக்ககாலச்‌ சபையில்‌ சீஷர்களின்‌ எண்ணிக்கை 
பெருக்கமடைந்தது. 

ரோமாபுரியிலிருந்த இயேசுவின்‌ சீஷர்களுக்குப்‌ பவுலின்‌ 
இறுதியான வார்த்தைகள்‌: ““ஆதிகாலமுதல்‌ அடக்கமாயிருந்து, 
இப்பொழுது தீர்க்கதரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய 
கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும்‌, சகல ஜாதிகளும்‌ 
விசுவாசத்திற்குக்‌ கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது 
மாயிருக்கிற இரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான, இயேசுகிறிஸ்து 
வைப்‌ பற்றிய பிரசங்கமாகிய என்‌ சுவிசேஷத்தின்படியே உங்களை 
ஸ்திப்படுத்த வல்லவரும்‌, தாம்‌ ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற 
தேவனுக்கு இயேசுகிறிஸ்துவின்‌ மூலமாய்‌ என்றென்றைக்கும்‌ மகிமை 
உண்டாவதாக. ஆமென்‌'' (ரோமர்‌ 16:25-27). 


























பவுலின்‌ மற்ற நிருபங்களில்‌ சராசரியாக ஆயிரத்து எண்ணூறு 
வார்த்தைகள்‌ உள்ளன. பவுல்‌ இந்த நிருபத்தில்‌ ஏழாயிரத்து நூறு 
வார்த்தைகளுக்கு மேலாக எழுதியிருக்கிறார்‌. ரோமருக்கு எழுதிய இந்த 
மேன்மையான நிருபத்தை மறுபடியுமாக ஒரு ஆசீர்வாத ஜெபத்தோடு 
முடித்துவைக்கிறார்‌. இந்த ரோமச்‌ சீஷர்களை ஸ்திப்படுத்த வல்லவரான 
தேவனிடம்‌ அவர்‌ வேண்டிக்கொள்கிறார்‌. அவருடைய இறுதி ஆசீர்வாத 
ஜெபம்‌ நான்கு அற்புதங்களை அடுத்ததாகும்‌: 1) அது தான்‌ இந்த 
இறையியல்‌ படைப்பில்‌ விரிவாக விவரித்துள்ள சுவிசேஷத்தை அடுத்த 
2 ்‌ 
ப 











£ஈகும்‌. 2) அது உலகம்‌ துவக்கப்பட்டதுமுதல்‌ இரகசியமாக வைக்கப்‌ 
ட்டு, தீர்க்கதரிசன வசனங்களின்மூலமாக வெளியரங்கமாக்கப்பட்டதை 
அடுத்ததாகும்‌. 3) விசுவாசத்துக்குக்‌ கீழ்ப்படியும்படியாக்க கொடுக்கப்‌ 
பட்ட பிரதான கட்டளைக்கு அடுத்ததாகும்‌. 4) அது இயேசுகிறிஸ்துவின்‌ 
மூலமாக தேவனுடைய நித்திய மகிமைக்கு அடுத்ததாகும்‌. 

















70 


சுவிசேஷத்தை அறிவிக்கும்போது, கிறிஸ்துவைப்‌ பிரசங்கிப்பதின்‌ 
மூலமாக இயேசுவானவரின்‌ சீஷர்கள்‌ ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும்‌ 
என்பதே இந்த நிருபத்தை எழுதும்போது பவுலின்‌ பாரமாகவும்‌ 
நோக்கமாகவும்‌ இருந்தது. “இது திருச்சபையின்‌ கோட்பாட்டுக்‌ 
கட்டமைப்பு அல்லது அஸ்திபாரம்‌'' என்று குறிப்பிடப்படுகிறது. 
இயேசுவானவர்‌ இந்த உலகத்திலும்‌ உங்கள்‌ வாழ்க்கையிலும்‌ கொண்டு 
வந்த இரட்சிப்பில்‌ நீங்கள்‌ ஸ்திரப்படுத்தப்பட வேண்டுமானால்‌, நீங்கள்‌ 
இந்த நிருபத்தை வாசித்து, வேதாகமத்தைத்‌ திறந்துபார்க்காமலேயே 
அதன்‌ சுவிசேஷச்‌ செய்திகளைக்‌ கூறக்கூடியவர்களாக ஆக வேண்டும்‌. 
புதிய ஏற்பாட்டுச்‌ சபையின்‌ இந்த இறையியல்‌ படைப்பு எப்படி 
இரட்சிக்கப்பட வேண்டும்‌, எப்படி இரட்சிக்கப்பட்ட நபராக வாழ்ந்து 
ஸ்திரப்பட வேண்டும்‌ என்பதை உங்களுக்குக்‌ காட்டுகிறது. 









































தேவன்‌ எப்போதுமே யூதர்களோடு புறஜாதியாரையும்‌ இரட்சிக்கச்‌ 
சித்தம்கொண்டிருந்தார்‌ என்பதே பவுல்‌ இந்த ஆசீர்வாத ஜெபத்தில்‌ 
குறிப்பிடும்‌ இரகசியமாகும்‌. கிறிஸ்துதாமே இந்த இரகசியமாக 
இருக்கிறார்‌: '“அன்றியும்‌, தேவபக்திக்குரிய இரகசியமானது யாவரும்‌ 
ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மையுள்ளது. தேவன்‌ மாம்சத்திலே 
வெளிப்பட்டார்‌, ஆவியிலே நீதியுள்ளவரென்று விளங்கப்பட்டார்‌, 
தேவதூதர்களால்‌ காணப்பட்டார்‌, புறஜாதிகளிடத்தில்‌ பிரசங்கிக்கப்‌ 
பட்டார்‌, உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார்‌, மகிமையிலே ஏறெடுத்துக்‌ 
கொள்ளப்பட்டார்‌'' (1 தீமோ. 3:16). 





புறஜாதி விசுவாசிகளுக்கு எழுதுவதின்மூலம்‌, கிறிஸ்து அவர்களில்‌ 
ஜீவிப்பதே இந்த இரகசியம்‌ என்று பவுல்‌ ரோமர்களுக்கும்‌, எபேசியருக்‌ 
கும்‌, கொலோசெயருக்கும்‌ தெரிவிக்கிறார்‌. கொலோசெயருக்கு அவர்‌ 
““கிறிஸ்துவானவர்‌ மகிமையின்‌ நம்பிக்கையாக உங்களுக்குள்‌ 


இருப்பதே அந்த இரகசியம்‌'' என்று எழுதியிருக்கிறார்‌ (கொலோ. 1:27). 
(ரோமர்‌ 16:25; 11:25, 26; எபேசியர்‌ 3:2-6; கொலோ. 1:24-27). 








தனிப்பட்ட செயல்படுத்துதல்‌ 

இந்தத்‌ தொடர்‌ நூல்களின்‌ துவக்கத்தில்‌, நீங்கள்‌ இந்தப்‌ புத்தகத்தைப்‌ 
படிக்கும்போது தேவன்‌ உங்களோடு பேச வேண்டுமென்று நான்‌ 
ஜெபித்திருந்தேன்‌. நீங்கள்‌ அவருக்குச்‌ செவிகொடுத்து, அவருடைய 
கிருபையையும்‌ இரக்கத்தையும்‌ ஏற்றுக்கொண்டிருப்பீர்களென்று நம்பு 
கிறேன்‌. கிரியைகளின்மூலம்‌ இரட்சிப்பு கிடைக்கும்‌ என்று நம்புகிற 
வர்கள்‌ குறைந்தபட்சமாக மூன்று கேள்விகளுக்குப்‌ பதிலளிக்க வேண்டும்‌: 
இரட்சிக்கப்படுவதற்குப்‌ போதுமான அளவு நற்கிரியைகளைச்‌ செய்து 
விட்டீர்கள்‌ என்பது உங்களுக்கு எப்படித்‌ தெரியும்‌? உங்கள்‌ 
இரட்சிப்பைக்‌ குறித்த நிச்சயத்தை நீங்கள்‌ எப்படிப்‌ பெற முடியும்‌? 

71 


























உங்கள்‌ நற்கிரியைகளால்‌ உங்களை நீங்களே இரட்சித்துக்கொள்ள 
முடியுமானால்‌, பிறகு ஏன்‌ இயேசுவானவர்‌ சிலுவையில்‌ மரித்தார்‌? 
ரோமர்‌ நிருபத்தை ஆய்வுசெய்தபிறகு, இப்போது தேவனை 
விசுவாசித்து, விசுவாசித்தினால்‌ நீதிமானாக்கப்படுவதற்கு நீங்கள்‌ 
ஆயத்தமாக இருக்கிறீர்களா? 

அப்படியானால்‌, பல ஆண்டுகளுக்கு முன்னால்‌ நான்‌ ஜெபித்தது 
போல நீங்களும்‌ ஜெபிக்கும்படி உங்களை அழைக்கிறேன்‌. *“அன்பான 
பரம பிதாவே, நான்‌ பாவி என்றும்‌, உமது குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவை என்‌ இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன்‌ என்றும்‌ அறிக்கை 
யிடுகிறேன்‌. எனது பாவங்கள்‌ மன்னிக்கப்படுவதற்கு சிலுவையில்‌ 
அவருடைய மரணத்தின்மீதும்‌, மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததின்‌ 
மீதும்‌ என்‌ நம்பிக்கையை வைக்கிறேன்‌. நான்‌ உம்மோடு ஒப்புரவாக 
விரும்புகிறேன்‌. இங்கே இப்போதே, இயேசுவானவர்‌ என்‌ 
ஆண்டவராகவும்‌ இரட்சகராகவும்‌ இருக்கிறார்‌ என்று அறிக்கையிடு 
கிறேன்‌. எந்தவித நிபந்தனையுமில்லாமல்‌ நான்‌ என்‌ வாழ்க்கையை 
அவருடைய கட்டுப்பாட்டுக்கும்‌ வழிநடத்துதலுக்கும்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கிறேன்‌. எனது வாழ்க்கைக்கான உமது சித்தத்தின்படி பரிபூரண 
மாக என்னை வழிநடத்தியருளும்‌. நான்‌ உமது குமாரனாகிய இயேசு 
கிறிஸ்துவைப்‌ பின்பற்றும்போது, உமது வல்லமையையும்‌ அதிகாரத்‌ 
தையும்‌ சார்ந்திருக்கும்படியும்‌, அவரை உயர்த்தி, உமது மகிமைக்காக 
வாழும்படியும்‌ எனக்கு உதவும்‌. இந்த மேன்மையான நித்திய 
இரட்சிப்பை எனக்கு அருளியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன்‌. 
ஆமென்‌.” 









































இந்த ஜெபத்தை நீங்கள்‌ செய்வீர்களானால்‌ அதை எங்களுக்கு 
எழுதித்‌ தெரிவியுங்கள்‌. தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்துப்‌ 
போதிக்கும்‌ ஒரு உள்ளூர்‌ சபையில்‌ உறுப்பினராகுங்கள்‌. 

நீங்கள்‌ ஏற்கெனவே தேவனை விசுவாசித்து, கிறிஸ்துவைப்‌ 
பின்பற்றுவீர்களானால்‌, பவுலைப்‌ போல இந்த நிருபத்திலிருந்து நீங்கள்‌ 
கற்றுக்கொள்வதை மற்றவர்களோடு பகிர்ந்துகொள்ளுங்கள்‌. 
எல்லோரும்‌ நீதிமான்களாக அறிவிக்கப்பட்டு, விசுவாசத்தின்மூலமாக 
வரும்‌ தேவகிருபையினால்‌ நித்திய சமாதானத்தை அனுபவிக்கும்‌ 
படியாக இயேசுகிறிஸ்துவின்‌ இந்த நற்செய்தியை அவர்களோடு 
பகிர்ந்துகொள்ளுங்கள்‌! 








72 


